


ராஜா ராம்மோகன்‌ ராய்‌ 


உள்‌ அட்டையில்‌ காணும்‌ அற்பக்‌ காட்சியில்‌ , 
பகவான்‌ புத்தரின்‌ அன்னை பாயாதேவி கண்ட. 
கனவின்‌ பலனை, மன்னர்‌ சுத்தோதனருக்கு 
நிமித்தகர்‌ மூவர்‌ விளக்குகின்றனர்‌. அவர்‌ 
களுக்குக்‌ கழே அமர்ந்து அந்த விளக்கத்தை எழமூது 
கிறார்‌ ஒரு எழுத்தர்‌. எழுதும்‌ கலையைச்‌ இத்தரிக்‌ 
கும்‌ மூதல்‌ இந்தயச்‌ சிற்பம்‌ இதுவாகவே 
இருக்கலாம்‌. 

(காகார்ஜுன மலைச்‌ ஈற்பம்‌--8. பி, இரண்டாம்‌ நூற்றாண்டு.) 
பட உதவி: நேஷனல்‌ மியூசியம்‌, புது டில்லி. 


இந்திய இலக்கியச்‌ சிற்பிகள்‌ 


ராஜா ராம்மோகன்‌ ராய 


ஆசிரியா்‌ 2 
செளமியேந்திரகாத தாகூர்‌ 


தமிழாக்கம்‌ - 
க. த. திருநாவுக்கரசு 


&. 
சாகித்திய அக்காதெதமி 
புது தில்லி 


732/7 [மோரரர௦/27 கோ -- 13ம்‌ 1ாவாடிவர்00 ர 16.10. [ம்பா காய பிகோஷஷய 0ரீ 
5௦௫ ம்வோகர்‌ 12207௨ 4௦௭௦ஐகறட் ர 1 ரஜிய்ண்ட ஒவிம்ருக கிபப்ணாம்‌, 110 
இமம்‌ (1989) 1%. 5. 


இ $௦யாருரோம்கரகர1 17200௦ 

ஓ 18ம்‌] ந்வாடிக்கர10 : 8.2). 7ிர்ம்பருவாயப்பகாகப 
[175 ]20111௦௩ : 1972 

௩01114 : 1989 


சாகித்திய அக்காதெயி 

தலைமை அலுவலகம்‌? 

இரவீந்திர பவன்‌, 345, ஃபெரோஸ்ஷா சாலை, புது தில்லி-110 007. 
விற்பனை : 

சுவாதி”, மந்திர்‌ மார்க்‌ புது டில்லி 10 001. 


அளை அலுவலகங்கள்‌? 


பிளாக்‌ 9-8, இரவீந்திர சரோபர்‌ ஸ்டேடியம்‌, கல்கத்தா-700 029, 
29, எல்டாம்ஸ்‌ சாலை, தேனாம்பேட்டை, சென்னை-600 018. 
772, பம்பாய்‌ மராத்தி கிரந்த சங்கிரகாலய மார்க்கம்‌, 


தாதர்‌, பம்பாய்‌ 400 074, 


(கிளை அலுவலகங்களிலும்‌ விற்பனை உண்டு) 


நூ. 4. 


184810 ரராா6 நரி உமா 


முன்னுரை 

இந்திய மறுமலர்ச்சியின்‌ விடிவெள்ளியாக விளங்குபவர்‌ ராஜா 
ராம்மோகன்‌ ராய்‌. புரட்சிக்கனல்‌ தெரிக்கும்‌ இவிரவாதிகளின்‌ 
வளர்ப்புப்‌ பண்ணையாக விளங்கிவரும்‌ வங்காளம்‌, இம்மாபெருந் 
தலைவரைப்‌ பெற்றெடுத்ததில்‌ வியப்பில்லை. 

பிறப்பால்‌ பிராமணராக இருந்தாலும்‌, பொருளற்ற சமயச்‌ 
சடங்குகளை முதன்‌ முதல்‌ சாடிய பெருமை அவருக்கேயுரியதாகும்‌. 
சமய உண்மைகள்‌ வேறு ; சமயச்‌ சடங்குகள்‌ வேறு * என்பதைத்‌ 
கெளிந்து, “ஒன்றே குலம்‌ ஒருவனே தேவனும்‌ * என்னும்‌ 
உண்மையை இந்தியா மட்டும்‌ அல்லாமல்‌, உலகம்‌ முழுவதும்‌ 
உணர்ந்து போற்ற வேண்டும்‌ என்பதற்காக அவர்‌ அரும்பாடு 
பட்டார்‌. இழைதநாடுகளின்‌ பண்பாட்டோடு, மேலைதாடுகளின்‌ 
பண்பாட்டில்‌ காணப்பெறும்‌ சிறப்பியல்புகளைக்‌ கலக்கச்‌ செய்வதன்‌ 
மூலம்‌, புதிய *உலக தாகரிகம்‌ * ஒன்றை உருவாக்க அவர்‌ முயன்றார்‌. 
பேருறக்கத்துில்‌ ஆழ்ந்துகடந்த இந்தியாவைத்‌ தட்டி எழுப்பி, 
அதன்‌ ஆன்மிகப்‌ பேரொளியைக்‌ காணுமாறு முதன்முதல்‌ 
தூண்டிய அறவோராக ராம்மோகனர்‌ விளங்குகிறார்‌. 

உலகிலுள்ள தாடுகள்‌ பலவற்றின்‌ பிரஇதிதிகளைக்‌ கொண்ட 
அனைத்து நாடுகளின்‌ அவை ஒன்றினை நிறுவி, அதன்மூலம்‌ பல்வேறு 
நாடுகளிடையே உண்டாகும்‌ பூசல்களைக்‌ “கலந்துரையாடுவதன்‌ 
மூலம்‌” போக்கக்கொள்ள முயலலாம்‌ என்ற அரிய கருத்தை, முகன்‌ 
மூதல்‌ உலகிற்கு அறிவுறுத்திய மூதறிஞர்‌ நம்‌ ராஜாராம்‌ 
மோசனரேயாவர்‌. 

இத்தகைய அிறப்பியல்புகளைக்‌ கொண்ட சான்றோர்‌ ஓர்‌ 
இலக்கியச்‌ சிற்பியாகவும்‌ இகழ்ந்த வரலாற்றை இச்சிறிய நூல்‌ 
எடுத்தியம்புகிறது. செளமியேந்திரநாத தாகூர்‌ ஆங்கிலத்தில்‌ இந்‌ 
நூலைப்‌ படைத்துள்ளார்‌. பல மூலப்‌ பஇவேடுகளையும்‌, நூல்களையும்‌ 
ஆராய்ந்து, அனைவரும்‌ அறிந்துகொள்ள வேண்டிய முக்கியச்‌ செய்தி 
களை முறைப்படுத்தி இந்நரலினை அவா்‌ வரைந்துள்ளார்‌. நரம்‌ 
மோகனரைப்‌ பற்றிக்‌ காலப்போக்கில்‌ களைத்தெழுந்த சில தவரான 
கருத்துக்களைச்‌ சுட்டி, அவை மமெய்ம்மையானவை அல்ல என்பதைக்‌ 
குக்க சான்றுகள்‌ காட்டி, இந்நூலாகிரியர்‌ நிறுவியுள்ளமை 
போற்றத்‌ தக்கதாகும்‌. ராஜா ராம்மோகன்‌ நாயின்‌ இருநூரும்‌ 
ஆண்டு பிறந்தநாள்‌ விழா நாடெங்கும்‌ கொண்டாடும்‌ இச்‌ 
சமயத்தில்‌, இந்நூலைத்‌ தமிழ்‌ மக்களுக்கு அறிமுகம்‌ செய்து 
வைப்பதன்மூலம்‌, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு நல்லதோர்‌ 
அடிப்படையை அமைத்துத்தர முன்வந்து சாகித்திய அக்காதெமி 
யாருக்கு என்‌ உளங்கனிந்த நன்றியைக்‌ தெரிவித்துக்‌ கொள்ளு 
கின்ேன்‌. 
சென்னை, ்‌ 


7-2-72. க. த. திருநாவுக்கரசு. 


பொருளடக்கம்‌ 


வைகறை இருள்‌ 

பிறப்பும்‌ போராட்டமும்‌ 

கல்கத்தாவில்‌ ஆற்றிய அரும்பணி 

கிறித்துவ மிஷனரியாரோடு கருத்து மாறுபாடு 
கல்விச்‌ சீர்திருத்தம்‌ 

வங்காளமொழி உரைநடையின்‌ தந்‌ைத 
வங்காளமொழியில்‌ * துருபத ” இசைப்பாடல்கள்‌ 
அரசியல்‌ சீர்திருத்தத்தில்‌ பேரார்வம்‌ 
பத்திரிகையாளரின்‌ முன்னோடி. 
பொருளாதாரச்‌ சர்திருத்தம்‌ 

பிரம சபையும்‌ பிரம சமாஜமும்‌ 
இங்கிலாந்தில்‌ ராம்மோகன்‌ 

ராம்மோகளனரின்‌ கருத்துத்‌ தாக்குதல்‌ 
சிறப்புமிக்க நாள்களும்‌ நிகழ்ச்சிகளும்‌ 


நூல்‌ தொகுதி 


பக்கம்‌ 


ச 
109 
௮ம்‌ 
40 
42 
42 
௦ 
ம்க்‌ 
29 
66 
70 
83 


82 


வைகறை இருள்‌ 


குற்கால இந்திய வரலாற்றில்‌, உண்மையிலேயே மிகவும்‌ இருள்‌ 
செறிந்த காலம்‌ அது, பழைய சமூசு அமைப்புக்கள்‌ சிதறுண்ட. 
காலம்‌ அது. அக்‌ கூளங்களையும்‌ இதைவகளையும்‌ அப்புறப்படுத்து 
வகுற்குரிய சக்தி யாதும்‌ அதுவரை தோன்றவில்லை. மேலும்‌. 
பழைய அடிப்படையின்‌ மீது புதியதொரு சமூக அமைப்பை நிறுவு 
வகுற்குரிய எத்தகைய முயற்சியும்‌ அக்காலத்தில்‌ மேற்கொள்ளப்‌ 
படவில்லை. மறைத்துபோணமரபகளும்‌, வழக்கற்றுப்போன பழக்க 
வழக்கங்களும்‌, அறிவுக்கு ஓவ்வாகு ட நம்பிக்கைகளும்‌ நாட்டின்‌ 
உயிர்‌ ஓட்டத்தைத்‌ தடைப்படுத்தி விட்டன. அதனால்‌ நாடு அறி 
வொளியை இழந்தது. அப்பொழுது எங்கும்‌ சகாறிருள்‌ சூழ்ந்து 
கிடந்தது. அறிவுப்‌ பஞ்சமும்‌, இந்தனையில்‌ மலட்டுத்தன்மையும்‌ 
நிறைந்திருந்த அக்காலத்தில்தான்‌. ராஜாராம்‌ மோகன்ராய்‌ 
அறிவுச்‌ சுடரொளியாகவும்‌, சிந்தனைச்‌ சிற்பியாகவும்‌ இந்நாட்டில்‌ 
தேன்‌ றினார்‌. 

மனித இனத்தின்‌ நாகரிக வரலாற்றைக்‌ கண்ணுக்குப்‌ புலனா 
காத வகையில்‌ இயக்கிவருவது காலமெனும்‌ சக்தியாகும்‌. அக்கால 
மெனும்‌ சக்தியினுடைய படைப்பாற்றலின்‌ குவிமுகப்‌ புள்ளிகளாக 
இருப்பவர்களே சான்றோர்சகணாவர்‌. மக்களினப்‌ பண்பாட்டு வர 
லாறு, வற்றாது நீர்ப்பெருக்கெடுத்தோடும்‌ ஒரு பேராறு. அப்‌ 
பேராற்றின்‌ போக்கில்‌ வேறுபாடோ, மாறுபாடோ உண்டான 
தில்லை. வரலாற்றினுல்‌ மனீத ஆளுமை கட்டுப்‌ படுத்தப்பட 
மிள்ளதைப்‌ போன்று, பெரிதும்‌ மனித ஆளுமையினால்‌ வரலாறு 
உருவாக்கப்படுவதாகவம்‌ தோன்றுகிறது. 

அக்காலப்‌ பகுதியின்‌ நடுநாயகமாகத்‌ இகழும்‌ பணியினைப்‌ 
புரிவதற்குத்‌ தேவையான அறிவுத்திறனிலும்‌, வரலாற்று ஓட்‌ 
டத்தின்‌ சாரத்தை உறிஞ்சிக்கொள்ளப்‌ பயன்படும்‌ சிந்தனைத்‌ 
திறனிலும்‌, இறுதியாக அப்பணியை நிறைவேற்றுவதற்குத்‌ தேதேவை 
யான உச்சநிலைப்‌ படைப்பாற்றலைக்கொண்டு, உறுதியான வீரவுணர்‌ 
வோடு துணிந்த செயல்புரியும்‌ இறனிலும்‌ மனித ஆளுமையின்‌ சீரும்‌ 
சிறப்பும்‌, பயனும்‌ பெருமையும்‌ பொதிந்து கடக்கின்றன. படைப்‌ 
பியல்‌ முயற்சிகளுள்‌ மிக உயர்ந்த செயல்முறைகள்‌ சிறப்புடையன, 
அவற்றுள்‌ மனித ஆளுமை முரண்பட்ட பண்புகளின்‌ புதுமுறைக்‌ 
கலவையாகி விடுகிறது. அது மிச உயர்த்த அளவிற்குத்‌ கனிமுறைச்‌ 
சார்பற்றதாகக்‌ காணப்படுகிறது. அத்துடன்‌ அது முனைப்பான 


தனி மனிதப்‌ பண்புடையதாகவும்‌ கோன்றுகிறது. இலட்சியத்தைக்‌ 
கறைப்படுத்துகின்ற அளவிற்கு ஆணவச்‌ சேற்றின்‌ துகள்‌ அதில்‌ 
படியாதவண்ணம்‌ காப்பதையே தனிமுறைச்‌ சார்பற்ற பண்பென 
நாம்‌ போற்றுகிறோம்‌. குறிப்பிட்ட ஓரு கனி மனிதனிடம்‌ பருப்‌ 
பொருள்‌ சார்புடையதாக இலட்சியம்‌ பெரிதும்‌ வெளிப்படுகிறது 
அதகுனை நாம்‌ முனைப்பான கனிமனிதப்‌ பண்பு என்று குறிப்பிடு 
கிறோம்‌. அது மக்களின வரலாற்றில்‌ காண்பதற்கு அரியதொரு 
பண்பாகும்‌. ஆனால்‌, அது திரும்பத்திரும்ப இடம்பெறத்தான்‌' 
செய்கிறது. 

பதினைட்டாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌, நாம்மோகன்றராய்‌ 
இந்திய வரலாற்று அரங்கில்‌ தோன்றினார்‌. அப்பொழுது இஸ்லா 
ட்‌பியரின்‌ ஆட்டி அழிந்து கொண்டிருந்தது; வாணிகர்களாரக 
இத்தியாவிற்கு வத்த பிரிட்டிஷார்‌ பையப்பைய, தங்களைத்‌ தாங்களே 
ஆட்சியாளர்களாக மாற்றிக்கொண்டிருந்தனம்‌, ராஜாராம்‌ 
மோகன்ராய்‌ பிறப்பதற்குப்‌ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு -- 
1757இல்‌ -- பிளாஸிப்‌ போர்‌ நடந்தது. அது வங்காளத்தின்‌ தலை 
விதியை திர்ணயித்துவிட்டது. தாட்டிலே குழப்பங்களும்‌ கொர்‌ 
தளிப்புகளும்‌ நிலவிய போதிலும்‌, அவற்கிடையே புதிய அமைப்‌ 
புக்கள்‌ மெல்லமைமல்ல உருக்கொள்ளதக்‌ கொடங்கின. 

மேனாட்டு நாகரிகமும்‌, பண்பாடும்‌ இந்தியாவில்‌ பரவுவகதுற்குப்‌ 
பிரிட்டன்‌ கட்டியம்‌ கூறி நின்றது. அது வெறும்‌ வாணிகத்தின்‌ 
பிரதிநிதியாக மட்டும்‌ இங்கு வரவில்லை ; வரலாற்றின்‌ கருவியாக 
வும்‌ வந்துது. நெடுநாட்களாக உணர்ச்சியிழந்த இந்தியாவை அது 
கட்டியெழுப்பியது ; புதியதொரு சிந்தனை அலையைப்‌ பாய்ந்தோ.டச்‌ 
செய்குது; அவளுடைய வரலாறெனும்‌ பமைய ஆற்றுப்படுகையில்‌, 
செயல தஇறனெனும்‌ வெள்ளம்‌ பெருக்கெடுத்தோடச்‌ செய்குது. 
இவ்வருஞ்‌ செயல்களைச்‌ செய்வதற்கு இறைவனால்‌ அனுப்பப்‌ 
பட்டதோ என்று எண்ணுமாறு, பிரிட்டன்‌ நம்‌ நாட்டிற்கு வாணி 
ஃகுஇன்‌ பொருட்டுத்‌ தன்‌ மக்களை அனுப்பிவைத்தது. 

இந்தியாவிற்குள்‌ முஸ்லீம்கள்‌ நுழைந்த பிறகு, தீர்க்கதரிசன 
முடைய பெரியார்கள்‌ பலர்‌ நம்‌ நாட்டில்‌ தோன்றினர்‌. அவர்கள்‌ 
இந்து சமயம்‌, இஸ்லாமிய சமயமெனும்‌ இருபெரும்‌ சித்தனை உலகங்‌ 
களுக்கு இடையே, இணைப்பினை உண்டாக்கவேண்டிய வரலாற்றுத்‌ 
தேவையை மநிறைவேற்றுவதற்காகவே தோன்றினர்‌. டாடு (தமிய, 
கும்‌, குரு நானக்‌ என்போர்‌ அவர்களுள்‌ சிறப்பு மிக்கவர௱வார்‌, 
மற்றும்‌ பல பெருமைமிகு புதியநெறிகளைக்‌ கண்ட சான்றோர்களும்‌ 
அக்காலத்தில்‌ தோன்றினர்‌. அவர்கள்‌ எல்லாரும்‌ இம்மாபெரும்‌ 
திருப்பணியில்‌ ஈடுபட்டனர்‌. இப்பணியைப்‌ பிறருடைய நற்பண்பு 
கள்‌ அனைத்தையும்‌ இரட்டும்‌ முறையினால்‌ சாதித்துவிட முடியாது, 
ஏனெனில்‌, அம்முயற்சி புறச்சார்பானதும்‌ தனியுரிமை வாய்த்தது 


௦ 


மான மூலக்‌ கூறுகள்‌ பலவற்றை ஓருவகைத்‌ களையினால்‌ ஒன்று 
படுத்துவதாக முடியும்‌. எனவே, பல்வேறு மூலக்கூறுகளுக்கு 
இடையே உள்ள இடைச்சார்பினை உணரச்‌ செய்யும்‌ இணைப்பு 
முறையின்‌ மூலம்‌, அவர்கள்‌ அவற்றை உணர்த்தினர்‌. அம்மூலக 
கூறுகளை உள்ளார்ந்தவகையில்‌ ஒருமுகப்படுத்தும்‌ முறையாலும்‌, 
இணைப்புவகையாலும்‌ ஓன்றுபடுக்க அவர்கள்‌ மூயன்றனர்‌. மோலை 
நாடுகணளோடு இத்தகைய இணைப்பு ஒற்றுமையை உண்டாக்குவதேத 
அக்காலப்‌ பகுதியின்‌ முதன்மையான கடமையாக இருந்தது. 
வரலாற்றின்‌ அத்தகைய இறப்புமிக்க காலப்பகுதியில்‌, இத்தியா 
வின்‌ தலைவிதியை நிர்ணயிக்கும்‌ பொறுப்புடையவறராக றாம்‌ 
மோகன்ராய்‌ தோன்‌ றினார்‌. 


பிறப்பும்‌ போராட்டமும்‌ 


கி, பி. 7772 ஆம்‌ ஆண்டு, மேமாகும்‌ 22ஆம்‌ நாள்‌ நாம்பயோசன்‌ 
ராய்‌, ராதாதகார்‌ என்று ஐவரில்‌ பிறந்தார்‌. அவ்வூர்‌ மூகுலில்‌ பர்து 
வான்‌ மாவட்டத்தின்‌ ஒரு பகுதியாக இருந்குது. பின்னர்‌ வங்கா 
ளத்தில்‌ ஹூக்ளி மாவட்டத்தின்‌ ஆரம்பாக்‌ (கா வஊபற்கி) துணைப்பிரி 
வின்‌ ஒரு பகுதியாக மாற்றப்பட்டது. கனகுள்‌ கிருஷ்ணா தகர்‌ என்று 
செல்வமும்‌ செழிப்பும்‌ உடைய அவரின்‌, வடக்குப்‌ பகுதியை நாதா 
நகர்‌ எனும்‌ இச்சிற்றூர்‌ சார்ந்திருந்தது. அந்நாட்களில்‌ கனகுள்‌ 
ஒருஷ்ணாநகர்‌ இந்துப்‌ பண்பாட்டின்‌ வளர்ப்புப்‌ பண்ணையாகச்‌ சிறப்‌ 
புற்று விளங்கியது. நாம்மோகன்ராய்‌ வைதிக நெறிவழுவாத பிறாம 
ணர்‌ குடும்பத்தில்‌ பிறந்தார்‌. அக்குடும்பச்‌ ன்‌ முன்னோர்கள்‌ நெடுங்‌ 
வாலம்‌ மூர்ணிதாபாத்கைச்‌ சேர்ந்து முஸ்லீம்‌ ஆட்சியாளர்களிடகத்‌ 
துப்‌ பணிபுரித்து வந்தனர்‌. ராம்மோகன்‌ ராயினுடைய தகப்பனார்‌ 
ராமகாழ்கதுராய்‌ எனப்படுபவராவா்‌. அவர்‌ சாத்திரங்களை முறைப்‌ 
பிறழாமல்‌ கடைப்பிடித்கு வைதிகப்‌ பிராமணர்‌. ரசாஜாறாவி 
னுடைய தாயின்‌ பெயர்‌ புல்தகூராணி (ம%மப்பமலாம்‌) என்ப 
காகும்‌. அவர்‌ மதிநுட்பமும்‌ சிறந்த பண்புநலனும்‌ உடையவ 
ராவார்‌. 

புல்தகுராணிக்கு இரண்டு ஆண்‌ பிள்ளைகளும்‌, ஒரு பெண்ணும்‌ 
இருந்தனர்‌. ராம்மோகன்‌, ஐஜகன்மோகன்‌ என்பவர்‌ ஆண்பிள்ளைக 
ளாவர்‌. நாதா நகரிலிருந்த கொடக்கப்பள்ளியில்‌ முதன்முதலாக 
அவர்‌ அடிப்படைக்‌ சல்வியினைக்‌ கற்றார்‌. அதே சமயத்தில்‌ அவர்‌ 


7 


ஒரு மெளல்லியிடத்து பாரசீக மொழியையும்‌ கற்று வந்தார்‌. சில 
ஆண்டுகள்‌ ராஜாராம்‌ சொத்து ஊரில்‌ கல்வி கற்றார்‌. பின்னர்‌, 
பாட்னாவிற்கு அவருடைய குத்தகை நாம்மோகனை அனுப்பிவைத்‌ 
தார்‌. அவ்வூர்‌ இஸ்லாமியப்‌ பண்பாட்டின்‌ நிலைக்களனாக விளங்கி 
யது. அங்கு அராபிய மொழியையும்‌, பாரசீக மொழியையும்‌, குர்றா 
னையும்‌, இஸ்லாமிய இறையியலையும்‌ அவா்‌ நண்கு கற்றார்‌. அவறி 
இடன்‌ அராபிய மொழிபெயர்ப்பின்‌ மூலம்‌ கிடைத்த யூக்கிளிட்டின்‌ 
(௦௦150) ஜியோமிதியும்‌, அரிஸ்டாட்டலின்‌ சிந்தனைச்‌ செல்வங்களும்‌ 
அவருடைய அறிவுக்கு விருந்தாக அமைந்தன. குர்ரானின்‌ ஜன 
தாயகப்‌ பண்புகள்‌ நிறைத்த போதனைகள்‌ பெரிதும்‌ அவருடைய 
உள்ளத்கைக்‌ கவர்த்ததோடு நிலையான சுவடுகளையும்‌ பொறித்து 
விட்டன. அராபியச்‌ சிந்தனையில்‌ தகருக்கநெறி பெற்றுள்ள சுறப்‌ 
பிடமும்‌ ராஜாராமைப்‌ பெரிதும்‌ கவர்ந்தது. இஸ்லாமியச்‌ சிந்தனை 
யாளர்‌ குழுக்கள்‌ சிலவற்றின்‌ பகுத்தறிவுப்‌ பண்பும்‌ அவருடைய 
உள்ளத்தில்‌ ஆமழப்பதுிந்துவிட்டது. சிறப்பாக முதாஸிலாக்‌ 
(நரபந்கக11/ களின்‌ கொள்கையும்‌ ' சூப்பிய (3ுய்‌௨)த்‌ தத்துவமும்‌ நாம்‌ 
ஷமோகன்ராயின்‌ உள்ளத்தில்‌ அழியாப்‌ பேரிடத்தைப்‌ பெற்றன. 

பாட்னாவிவிருந்து இரம்பியதும்‌, உருவ வமிபாட்டைப்பற்றியும்‌ 
இத்து சமூகத்தில்‌ நிலவிய மூடப்பழக்க வழக்கங்களைப்‌ பற்றியும்‌ ஓர்‌ 
ஆராய்ச்சி நூலை ராம்மோகன்‌ எழுதத்‌ தொடங்கினார்‌. சனாதன 
குருமத்தை மிகக்‌ கடுமையாகப்‌ போற்றிப்‌ பின்பற்றிய அவருடைய 
குகப்பனார்‌, ராஜாராமை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கட்டளை 
யிட்டார்‌. அவர்‌ வீட்டை விட்டு வெளியேறினார்‌. சில ஆண்டுகள்‌ 
ஊைர்ளைராகச்‌ சென்று அவர்‌ அலைந்து திரிந்தார்‌. இவ்வாறு அலைந்து 
இரிந்த காலத்தில்‌, அவர்‌ இயெத்துிற்குச்‌ சென்றார்‌. அங்குப்‌ புத்து 
சமயத்தினுள்‌ உருவ வழிபாடு நுழைத்துவிட்டதை அவர்‌ கண்டித்‌ 
துப்‌ பேசுனார்‌. அதனால்‌, திபெத்தின்‌ மதகுருமார்களான லாமாக்‌ 
களின்‌ வெறுப்பினை அவர்‌ தேடிக்கொண்டார்‌. 

கும்‌ வாழ்க்கையின்‌ அப்பருதியைப்‌ பற்றி ராஜூராரம்‌ தம்‌ 
முடைய “தன்‌ வரலாற்றுக்‌ குறிப்பு” நூலில்‌, பின்வருமாறு குறிப்பிட்‌ 
டுள்ளார்‌ : * என்னுடைய பதினாரும்‌ வயது அளவில்‌, இந்துக்களின்‌ 
உருவ வழிபாட்டு முறை ஏற்றதுதானா என்பகை ஆராய்ந்து நான்‌ 
ஒரு தால்‌ எழுதினேன்‌. இந்நூரலும்‌, இப்பொருள்பற்றி வெளிப்‌ 
படையாக நான்‌ கொண்டிருந்து உணர்ச்சிக்கனிவான கருத்துக்‌ 
களும்‌ சேர்ந்து எனக்கும்‌, எனக்கு மிக நெருக்கமான உறவினருக்கும்‌ 
இடையே பகைமையை உண்டாக்கியது. நான்‌ என்னுடைய 
பயணத்தைக்‌ தொடங்கினேன்‌. இந்துஸ்தானத்தஇன்‌ எல்லைக்குட்‌ 





7. பாரஸ்ராவில்‌, கி.பி. எட்டாம்‌ நூற்றாண்டில்‌ வாசில்‌-பி- அகுர (14/2511-0- 
க்‌ என்பவரும்‌, அமிர்‌-பி-உபய்த்‌ என்பவரும்‌ முகதாஸிலாக்கின்‌ பகுத்‌ 
தறிவு இயக்கத்தைத்‌ தொடங்கிவைத்தனர்‌. 


௦ 


பட்ட பல்வேறு நாடுகள்‌ வழியாகப்‌ பெரிதும்‌ நான்‌ பயணம்‌ 
செய்தேன்‌. இந்தியாவிற்கு வெளியிலுள்ள சில நாடுகளுக்கும்‌ நான்‌ 
சென்று வந்தேன்‌.” 

சில ஆண்டுகள்‌ அலைந்து தஇரிந்ததற்குப்‌ பின்னர்‌, ராம்மோகன்‌ 
வாரணாகி (காசிக்குச்‌ சென்றார்‌. அங்கு இந்து சமயத்‌ தத்துவ 
ஞானத்தைப்‌ பல ஆண்டுகள்‌ அவர்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. 1809-ஆம்‌ 
ஆண்டு, ராம்மோகனின்‌ தந்த இயற்கை எய்தினார்‌. சிறிது 
காலத்திற்குப்‌ பிறகு, அவர்‌ மூர்ஷிதாபாத்திற்குத்‌ தம்‌ இருப்‌ 
பீடத்தை மாற்றிக்கொண்டடார்‌. 

மூர்ஷிதாபாத்தில்‌ இருந்தபொழுது “ஓரே மெுெய்வக்‌ கோட்‌ 
பாட்டினருக்கு ஓரு பரிசு ** ( ]'பீமிபம்‌- பப்‌- ]சிடிவர்வட- ம்பு என்ற 
ஆராய்ச்சி நூலை, பாரசீக மொழியில்‌ அராபிய முன்னுரையோடு 
அவார்‌ எழுதி வெளியிட்டார்‌. 

மனித இனம்‌ முழுவதிலும்‌ “ஒன்று பரம்பொருள்‌ £ என்ற 
சிந்தனை ஒருமைப்பாடு பொதுவாக இழையோடிச்‌ செல்லுவகதைக்‌ 
கும்முடைய நூலின்‌ முன்னுரையில்‌ அவர்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. 
ஆனால்‌, அப்‌ பரம்பொருளுக்குச்‌ சிறப்புப்‌ பண்புகளாகிய அடை. 
களைக்‌ கொடுக்கத்‌ கதகொடங்குகின்றபொழுது, வேற்றுமைகள்‌ 
தோன்றுவதையும்‌ அவர்‌ அம்முன்னுரையில்‌ அறிவுறுத்தியுள்ளார்‌. 
சமயவாதிகளின்‌ குறுகிய மனப்பான்மையைக்‌ கண்டிக்கும்‌ வகையில்‌ 
“நான்‌ உலகின்‌ தொலைவான பகுதிகளில்‌ உள்ள மலைகளிலும்‌, 
பள்ளத்தாக்குகளிலும்‌ பயணம்‌ செய்துள்ளேன்‌. அங்கு வாழும்‌ 
மக்கள்‌ எல்லாரும்‌ பரம்பொருள்‌ ஒன்று என்பதைப்‌ பொதுவாக 
தம்பி வருகின்றனர்‌. அப்‌ பரம்பொருளே படைப்பின்‌ மூலாதாரம்‌ 
என்றும்‌, அப்‌ படைப்பினை ஆளுவதும்‌ அப்‌ பரம்பொருளே என்றும்‌ 
அவர்கள்‌ கருதுகின்றனர்‌. ஆனால்‌, அப்‌ பரம்பொருளுக்குக்‌ தனிப்‌ 
பட்ட பண்புகளை அடைகளாக்கிக்‌ கூறுவதை, அவர்கள்‌ எல்லாரும்‌ 
ஒப்புக்கொள்ளுவதில்லை. அதைப்‌ போன்றே சமயத்தின்‌ கோட்‌ 
பாடுகளைக்‌ கொண்ட பல்வேறுபட்ட களை நெறிகளைப்‌ போற்று 
வதையும்‌, கடிந்தொதுக்கப்பட்ட கட்டளைகளையும்‌ சட்டங்களையும்‌ 
பின்பற்றுவதையும்‌ அவர்கள்‌ வெறுக்கின்றனர்‌. இந்தப்‌ பகுப்‌ 
பாய்விலிருந்து நான்‌ ஒரு முடிவிற்கு வந்தேன்‌. என்றும்‌ திலையெற்று 
விளங்கும்‌ பரம்பொருளை நாடிச்‌ செல்லுவது மக்களிடத்தில்‌ இயல்‌ 
பாகக்‌ காணப்படும்‌ மனப்போக்கா கும்‌. இம்மனப்போக்கு ஓவ்‌ 
வொரு தனிமனிதனிடத்திலும்‌ ஓத்த நிலையில்‌ காணப்படும்‌ 
மனவியல்பாகும்‌. மனித இனத்தின்‌ பல்வேறு சமயங்களைச்‌ சோர்ந்‌ 
துவர்களும்‌ குறிப்பிட்ட ஓரு கடவுளிடத்தோ, கடவுளரிடத்தோ 
ஈடுபாடுடையவார்களாக இருப்பதும்‌, குறிப்பிட்ட ல இறப்பியல்‌ 
களையுடையவராகக்‌ கடவுளைக்‌ கருதுவதும்‌, சல புதுமையான வழி 
பாட்டு முறைகளை மேற்கொள்ளுவதும்‌ அல்லது பக்தியோடு வழி 


ச 


படுவதும்‌ மனித இனத்தி௨த்து, பழக்கத்தாலும்‌ பயிற்சியாலும்‌ 
உண்டான இயற்கைக்கு மாறான பண்புகளாகும்‌,” என்று அவா்‌ 
மொ மபிந்துள்ளார்‌. 

இந்நூலில்‌ சமயத்தையும்‌, சமய அனுபவத்ுயும்‌ பகுத்துறிவு 
கண்ணோேட்டத்துடன்‌ அணுகுவது பற்றி ராம்மோகன்‌ விரிவாக 
விளக்கியுள்ளார்‌. “அடிக்கடி தொடர்புகொள்ளுவதால்‌ உண்‌ 
டாகக்கூடிய விளைவகளையும்‌, மக்கள்‌ சமூகத்திடத்தும்‌ தனிமனித 
ரிடத்திலும்‌ இயற்கையின்‌ உந்துதலால்‌ உண்டடாகும்‌ உள்ளார்ந்து 
பண்புகளையும்‌ வேறுபடுத்தியறியும்‌ ஆற்றல்வாய்ந்த மனிதாக 
ளுடைய திலை மகழ்சீக்குரியதாகும்‌. அவர்கள்‌, பல்வேறுபட்ட 
மக்கள்‌ மேற்கொண்டொமுகும்‌ பலதிறப்பட்ட சமயங்களின்‌ 
கோள்கைகளிலும்‌, கோட்பாடுகளிலும்‌ காணப்படும்‌ உண்மை 
இயல்புகளையும்‌ பொய்ம்மைப்‌ பண்புகளையும்‌ பாகுபடுத்தி உணரு 
வார்களானால்‌. அச்‌ சமயங்களுள்‌ எவற்றிடத்தும்‌ தநடுவுதிலைமை 
பிழழாது ந.டந்துகொள்ளுவார்களானால்‌, யாரால்‌ எடுத்தியம்பப்‌ 
படுகிறதோ அவருடைய நிலையையும்‌ குகுஇயையும்‌ பற்றிக்‌ கவலை 
யுறாமல்‌, எல்லாராலும்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துரைகளை 
ஆராய்ந்து பார்ப்பார்களானால்‌, என்றும்‌ மகிழ்ச்சிமிக்க மன நிலை 
யோடு அவர்கள்‌ வாழ்வார்‌ ** ஏன்று ராஜாராம்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 

பல்வேறு சமயங்களை ஒப்பிட்டு ஆராயவேண்டியதன்‌ முக்கியத்‌ 
துவத்தை அவர்‌ நன்கு வற்புறுத்தியுள்ளார்‌. மோலும்‌, உலகம்‌ 
முூமுவதிலும்‌ *ஒன்று பரம்பொருள்‌ *? என்று கோட்பாட்டினர்‌ 
சாதித்துள்ள சகாகனைகளைக்‌ கண்டறியுமாறு மக்களுறைய கருத்தை 
அப்பக்கக்தில்‌ அவர்‌ தஇிருப்பியுள்ளாம்‌.  ₹* மனித இனத்தின்‌ இயற்‌ 
கையில்‌, என்றும்‌ உள்ளார்ந்த செயல்திறன்கள்‌ பொதிந்து கிடக்‌ 
கின்றன *" என்று அவர்‌ கருதஇனார்‌. மற்றும்‌, “நல்லதொரு மான 
நிலையை உடைய மனிதன்‌ குறிப்பிட்ட ஒரு சமயத்தின்‌ கொள்கை 
களை... அவை முூகன்மையானவையாக இருந்தாலும்‌, இரண்டாம்‌ 
திலயானவையாக இருந்தாலும்‌ ஏற்றுக்கொள்ளுவகுற்கு 
முன்னரோ, பின்னரே அவற்றைப்பற்றி நடுவுகிலை பிறழாமல்‌ , 
மநர்மை உணார்வுடன்‌ அவன்‌ ஆராய்ந்து, முப்பீடு செய்து பார்க்‌ 
கிறான்‌. அவன்‌ உண்மையைப்‌ பொய்ம்மையிடமிருந்து வேறுபடுத்‌ 
இயம்‌, உண்மைக்‌ கருத்துரையைத்‌ தவறான எண்ணங்களிலிருந்து 
வேறுபடுத்தியும்‌ உணருவான்‌ என்ற அசைக்கமுடியாகு நம்பிக்கை 
நம்மிடம்‌ இருக்கிறது. மேலும்‌, அவன்‌ சமயத்தில்‌ பயனற்ற 
கட்டுப்பாடுகளுக்கு அடிமையாகாமல்‌ உரிமையுடன்‌ செயல்படவும்‌ 
மடியும்‌. பயனற்ற அச்சமயக்‌ கட்டுப்பாடுகள்‌ சில வேளைகளில்‌, ஒரு 
சமயத்திற்கும்‌ மற்றொரு சமயத்திற்கும்‌ இடையே வெறுப்புணர்ச்சி 
யையும்‌ பகைமையுணர்ச்சியையும்‌ தோற்றுவிப்பகுற்குரிய ஊற்றுக்‌ 
சளாக விளங்குகின்றன. மேலும்‌, உடல்சார்ந்து துன்பங்களுக்கும்‌ 


10 


மன நோய்களுக்கும்‌ காரணமாக அவை அமைந்துவிடுகின்றன. 
எனடேவே, அவற்றின்‌ அசட்டுப்பாட்டிற்கு அடிமையாகாகுவன்‌ .. பரத்து 
நோக்கத்துடன்‌ பிற சமயங்களை அணுகமுடியும்‌. அவன்‌ இப்பேரண்‌ 
டத்தின்‌ இயைபிணக்க அமைப்பிற்கு மூலாதாரமாக இருக்கும்‌ 
ஓப்பற்று பரம்பொருளை தாடவூம்‌, சழமூசுகுஇன்‌ நலகத்துடத்துக்‌ 
கருத்தைச்‌ செலுத்குவம்‌ முடியும்‌ ** என்று அவர்‌ மவொழிந்துள்ளார்‌. 

அறியாமையும்‌ மஙடநம்பிக்கையும்‌ மக்களிடத்தில்‌ .பண்டிக்கிடப்‌ 
பகுற்குரிய காரணம்‌ கண்மூடித்தனமான நம்‌.பிக்கையும்‌, காரண 
காரியத்‌ தொடர்புகளையும்‌ அதன்‌ விளைவுகளையும்‌ பகுத்தறியுத் 
துறமை யின்மையுமேயாகஞும்‌, இகை அவர்‌ மிக நயமாக எஏழடுதி 
இயற்புகிறார்‌ : ** பழக்கவழக்கங்களின்‌ செல்வாக்கினாலும்‌, வாரண 
காரியத்‌ தொடர்புகளின்‌ விளைவுகலாப்‌ பகுத்தறிய இயலாமை 
யாலும்‌ அவர்கள்‌ புனிகு த௲ியில்‌ நீராடுவதும்‌, சூறிப்பிட்ட. ஒரு 
மரத்கை வழிபடுவதும்‌, ஒரு துறவியைப்‌ போற்றி வணங்குவதும்‌, 
மோட்சத்துிற்குமிய செயல்முறைகள்‌ என்று தம்புகின்‌ ஐனர்‌. இதைப்‌ 
போன்றே உயர்ந்த மக குருமார்களிடம்‌ தாங்கள்‌ செய்த கொடிய 
செயல்களுக்குக்‌ கமுவாயாகப்‌ பொருள்‌ கொடுத்து பாவமன்னிப்புப்‌ 
பொறவும்‌ அவர்கள்‌ முயலுகின்றனர்‌. (பல்வேறு சமயங்களின்‌ இறப்‌ 
பியல்புகளுக்கேற்ப இப்பழக்கம்‌ சிற்சில வேறுபாடுகளுடன்‌ இருந்து 

கிறது.) இகன்‌ மூலம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ செய்த பாவங்களைக்‌ 
கழுவிவிட்டு, வீடுபேற்றை அடையமுடியும்‌ என்று மக்கள்‌ தம்புவது 
வியப்பிற்குரிய செய்தியாகும்‌. கதுாங்கள்‌ கொண்டிருக்கின்ற தம்‌ 
பிக்கைகளின்‌ விளைவாக இத்துகைய பாவமன்னிப்பைப்‌ பெற்றுக்‌ 
கதூய்மையடைந்து விடலாம்‌ என்று அவர்கள்‌ நம்புகின்றனர்‌. அப்‌ 
பமாவமன்னிப்பைத்‌ தங்களுடைய மதகுருமார்கள்‌ புரியும்‌ அற்புதச்‌ 
சத்து விளையாட்‌ பாகவே அவர்கள்‌ கருதுகன்றனார்‌. அனால்‌, 
உண்மையில்‌, அது அவர்களுடைய உள்ளத்தில்‌ உண்டாகும்‌ 
விருப்புவெறுப்புகளுக்கும்‌ நம்பிக்கைகளுக்குமேற்ப அமைகிறது 
என்று உண்மையை அவர்கள்‌ உணருவதில்லை. மேலும்‌, இவற்றை 
நம்பாகுவா்களிடத்திலும்‌, ஏற்றுக்‌ கொள்ளாகுவர்களிடத்திலும்‌ 
அவை எத்தகைய விளைவுகளையும்‌ உண்டாக்குவதில்லை என்பதை 
அவர்கள்‌ அறிந்தவர்களும்‌ அல்லர்‌ இத்தகைய கற்பனைப்‌ பொருள்‌ 
களால்‌ உண்மையான விளைவுகள்‌ அல்லது பயன்கள்‌ உண்டாகி 
யிருக்குமானால்‌, அது வேறுபட்ட சமயங்களைச்‌ சார்ந்து ஓழுகுஇன்‌ 
றவர்களுக்கும்‌ பொதுவான ஒன்முக இருக்க வேண்டுமேடுயாழிய, 
குறிப்பிட்ட ஒரு நாட்டில்‌ வாழும்‌ குறிப்பிட்ட ஒரு சமயத்தன 
ருடைய நம்பிக்கைக்கும்‌ பழக்கத்திற்கும்‌ உரியதாகமட்டும்‌ இருக்க 
முடியாது. மனிதர்களுடைய வேறுபட்ட தஇுறமைகளுக்கேற்ப 
விளைவுகளின்‌ ஆற்றலும்‌ வேறுபடுகின்றது. எனினும்‌, அது கூறிப்‌ 
பிட்ட ஒரு தம்பிக்கையாளரின்‌ ந௰்பிக்கையைமட்டும்‌ சார்ந்திருக்க 


1] 


வில்லை. ஒருவார்‌ நஞ்சினை, இனிப்புப்‌ பண்டமென நம்பி உண்பா 
ரானால்‌, அது அவரிடத்துத்‌ தன்‌ ஆற்றலைக்‌ காட்டிக்‌ கொன்றுவிட 
வேண்டும்‌ என்று நாம்‌ எதுர்பார்க்கின்றோம்‌ அல்லவா 2”? 

இயற்கை இகந்த நிகழ்ச்சிகளைப்‌ பற்றியும்‌ அற்புதங்களைப்‌ 
பற்றியும்‌ மக்களிடையே இருந்துவந்த கோட்பாடுகளை ராம்மோகன்‌ 
வன்மையாக மறுக்கின்றுர்‌. ** சாதாரண மக்களிடத்து சட்டெனக்‌ 
தோன்றும்‌ எண்ணங்களின்‌ உந்துதலால்‌ தங்கள்‌ அறிவுத்திறனுக்கு 
அப்பாற்பட்ட அல்லது தங்களால்‌ காரணம்‌ கூறு இயலாக செய 
லையோ, சாதனையையோ காணுகின்றபொழுது அவர்கள்‌ அதை 
இயற்கை இகந்த நிகழ்ச்சி அல்லது அற்புதச்‌ செயலின்‌ விளைவு 
என்று கூறுகின்றனார்‌. இந்த உலகில்‌ ஒவ்வொரு பொருளும்‌ காரண 
காரியத்‌ ததொடர்புடையதாக ஒன்றோடொன்று தொடர்பு கொண் 
டிருப்பதில்‌ அதனுடைய மாறையபொருள்‌ மறைந்துகிட க்கிறது. 
உலகிலுள்ள ஓவ்வொரு பொருளும்‌ நிலைத்து நிற்பதற்குக்‌ குறிப்‌ 
பிட்ட சில காரணங்களையும்‌ கட்டுப்பாடுகளையும்‌ அவை சார்த்‌ 
துள்ளன. எனவே, எளிதில்‌ புலனாகாத காரணங்களையும்‌, தொடர்‌ 
பில்லாக்‌ காரணங்களையும்‌ கருத்தில்‌ கொள்ளுவோமானால்‌, இயற்‌ 
கையில்‌ உள்ள எந்த ஒரு பொருளானாலும்‌ இப்‌ பேரண்டத்தோடு 
தொடர்புடையதாக இருப்பதை நாம்‌ உய்த்துணரலாம்‌. ஆனால்‌, 
குறிப்பிட்ட ஒருவருடைய அனுபவக்‌ குறைவினாலோ, சட்டெனத்‌ 
தோன்றும்‌ எண்ணங்களின்‌ எழுச்சியினாலோ ஒரு பொருளினுடைய 
காரணம்‌ வெளிப்படையாகப்‌ புலனாகாமல்‌ போகலாம்‌. மற்றொரு 
மனிதன்‌ அதைக்‌ காண்பானானால்‌, அகைக்‌ தன்னுடைய நோக்கத்‌ 
திற்கு உதவுமாறு பயன்படுத்திக்கொள்ள நல்லமிதகாொரு வாய்ப்பாக 
அதைக்‌ கருதுகிறான்‌. என்வே, அதற்கு அவன்‌ இயற்கை இகந்த 
இயல்புகள்‌ இருப்பதாகக்‌ கூறத்‌ தொடங்குகிறான்‌. அதன்மூலம்‌ 
மக்களைக்‌ தன்னை நாடித்‌ இரண்டு வருமாறு அவார்களை அவன்‌ 
கவரா்ந்துவிடுகிறான்‌ “* என்று அவர்‌ கூறும்‌ கருத்துக்கள்‌ பொருள்‌ 
பொதுிந்தனவாகும்‌. 

*இயற்கையிகந்து சக்இகளிடத்தில்‌ தவரான நம்பிக்கை 
கொள்ளாமல்‌ இுப்பதற்குப்‌ பாதுகாப்பாகக்‌ கதொகுப்புவழிப்‌ 
பகுத்தறிவு ஆராய்ச்சி (1001001142 ரககம) முறையினை நாம்‌ 
போற்றி வளர்க்க வேண்டும்‌. அத்தகைய இயற்கையிகத்த நூல்‌ 
களால்‌ மதிநுட்பமுடைய மக்கள்‌ ஏமாற்றப்படாமல்‌ இருப்பதற்குக்‌ 
தொகுப்புவழிப்‌ பகுத்தறிவு ஆராய்ச்சி முறையே தக்கப்‌ பாதுகாப்‌ 
பாக அமையும்‌ '' என்று அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. நாம்‌ அதைப்பற்றிச்‌ 
சிறப்பாகச்‌ சொல்லக்‌ கூடியது இதுதான்‌. கூர்த்த மதியுடனும்‌ 
எதையும்‌ ஊடுருவிச்‌ சென்று ஆராய்ந்து பார்க்கும்‌ திறனுடனும்‌ 
நோக்கிய போதிலும்‌, இல சமயங்களில்‌ ல அற்புதப்‌ பொருள்‌ 
களுக்கும்‌ நிகழ்ச்சிகளுக்கும்‌ உரிய காரணம்‌ சிலரால்‌ அறிந்து 


12 


கொள்ள முடிவதில்லை. அத்தகைய நிலைகளில்‌ நாம்‌ தம்முடைய 
அசவுணார்வின்‌ உதவியை நாடவேண்டும்‌. “இயற்கைச்‌ சட்டத்திற்கு 
இயைந்துவராத ஒரு நிமித்த காரணத்திடத்து தொடர்புபடுத்திக்‌ 
கூறுவது, அல்லது நம்மால்‌ அதற்குரிய காரணத்தை அறித்து 
கொள்ளும்‌ ஆற்றலின்மையை இயற்கை இகந்து செயல்‌ என்று 
சொல்லத்‌ துணிவது அறிவுடைமையாகு.மா என்று நம்மை நாமே 
கேட்டுக்‌ கொள்ளவேண்டும்‌ **, 

₹: உலகியல்‌ வாழ்க்கைச்‌ செயல்முறைகளில்‌, மக்கள்‌ ஒரு 
பொருளுக்கும்‌ மற்றொரு பொருளுக்கும்‌, அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கும்‌ 
மற்றரரு நிகழ்ச்சிக்கும்‌ இடையே உள்ள தொடர்பினை அறிவ 
இல்லை. ஆயினும்‌, அவற்றுள்‌ ஒன்று காரணமாக அமைய, மற்‌. 
ஹஜொன்று அகனுடைய காரியமாக விளைகின்றது என்பதை அவர்கள்‌ 
தம்புவதில்லை. ஆனால்‌, அதில்‌ சமயத்தின்‌ செல்வாக்கோ, மூ௨ப்‌ 
பழக்க வழக்கங்களின்‌ செல்வாக்கோ உண்டானால்‌, அவற்றிடையே 
தொடர்புகளிருக்க இயலாது, அல்லது அதுயபடுத்து நிகழ்வதற்கு 
இயலாது என்பது வெளிப்படையாகக்‌ தோன்றினாலும்‌, அவர்கள்‌ 
ஒன்றைக்‌ காரணம்‌ என்றும்‌, அவற்றுள்‌ மற்றொன்றை அதன்‌ விளைவு 
என்றும்‌ கூறத்‌ தயங்குவதில்லை. சல சமயங்களில்‌ வாழ்க்கையில்‌ 
பெருந்துன்பம்‌ உண்டடாகாமல்‌ தவிர்க்கச்‌ செய்யப்படும்‌ சாத்திச்‌ 
சடங்குகளையோ, குறிப்பிட்ட சில வழிபாட்டு வேண்டுகோள்‌ 
களையோ தாம்‌ இதற்குச்‌ சான்றாகக்‌ காட்டலாம்‌. அல்லது பெருங்‌ 
கொள்ளை தோயிலிருந்து விடுதலை பெறுவகம்காகக்‌ குறிப்பிட்ட 
மாயமந்திரங்கள்‌ செய்தல்‌, தாயத்துக்‌ கட்டுதல்‌, பேய்‌ ஓட்டுதல்‌ 
போன்ற செயல்களில்‌ ஈடுபடுவதையும்‌ இங்கு நாம்‌ குறிப்பிடலாம்‌ :* 
என்று அவர்‌ சமயத்தின்‌ பேரால்‌ நடை.பெறும்‌ முறைகேருகளைச்‌ 
சுட்டிக்‌ காட்டியுள்ளார்‌. 

அற்புத நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிய வாதங்களையும்‌, சாகுனைகள்‌ 
பற்றிய பேச்சுக்களையும்‌ ராம்மோகன்‌ முற்றிலும்‌ மறுத்துரைத்தார்‌. 
சட்டங்களை மீறுவதற்குக்‌ கடவுளுக்குக்கூட ஆற்றல்‌ கிடையாது 
என்பதை நிலைநாட்டும்‌ அளவிற்கு அவர்‌ சென்றுவிட்டார்‌. 
* இயற்கையின்‌ போக்கிற்கு மாறாகச்‌ செய்ய இயலாத பொருள்களைச்‌ 
செய்வதற்கு இவ்வுலகைப்‌ படை.த்தவனுக்குக்கூட ஆற்றல்‌ கடை 
யாது. எடுத்துக்காட்டாகக்‌ கடவுளோடு கூட்டுப்பங்கு கொள்ளுதல்‌ 
அல்லது கடவுள்‌ என்று வேிரறான்றும்‌ இல்லை; தாமே கடவுள்‌ என்று 
மதகுருமார்கள்‌ கூறுவது அல்லது முரண்பட்ட இரண்டு மாறு 
பாடுகள்‌ ஒன்றாக இணைந்திருப்பதாகச்‌ சொல்லுவது போன்றவற்றை 
தாம்‌ குறிப்பிடலாம்‌” என்று அவர்‌ மோழித்துள்ளமை இங்குக்‌ 
கருகுத்தக்கது. 

தர்க்கதரிசிகள்‌ மூலம்‌ கடவுள்‌ உலகிற்கு வழிகாட்டுகிருர்‌ என்ற 
பொதுவான நம்பிக்கையையும்‌ அவர்‌ வன்மையாக எதிர்த்தார்‌. 


13 


இயற்கையில்‌ உள்ள பிற பொருள்களைப்‌ போன்றே தீர்க்கதரிசிகள்‌ 
தகோரண்றுவதம்‌, அருள்வெளிப்‌ டுகள்‌ உண்டாவதும்‌ கடவுளோடு 
கொடர்பு இல்லாத புறச்சூழல்‌ காரணகங்களினாலேயே நடையெறு 
கின்றன. அதாவது, “அவை புதிய பொருள்களைப்‌ படைப்போனின்‌ 
முயற்சியால்‌ படைக்கப்படும்‌ புதிய பொருள்களைச்‌ சார்ந்துள்ளன ” 
என்பு, பகுத்குறிவு வாதங்களைக்‌ கொண்டு மெய்ப்பிக்க அவர்‌ 
முயன்றார்‌. 

பத்தொன்பதாம்‌ நாற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ ராம்மோகன்‌ 
சமயத்தைப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்து அடிப்படைக்‌ கருத்துக்களைத்‌ 
தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும்‌ என்பகுற்காக நான்‌ அவ 
ருடைய *ஒரேர மெகுய்வக்‌ கோட்பாட்டினருக்கு ஒரு பரிசு * என்று 
நூலின்‌ கருத்துக்களைப்‌ பேரளவிற்கு மேலே விளக்கிக்‌ கூறியுள்ளேன்‌. 
அக்காலத்திலேயே * ஒன்றே கடவுள்‌ ' என்ற கோட்பாட்டின்‌ அடிப்‌ 
படை.யில்‌ அனைத்துலகச்‌ சமயத்தைப்‌ பற்றிய கருத்துக்களை அவர்‌ 
நன்கு வகருத்துக்கொண்டடார்‌. 

அச்சமயத்தில்கான்‌, கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ வருவாய்த்‌ 
துறையில்‌ ராம்மோகன்‌ ஓரு வேலையில்‌ அமர்ந்தார்‌. முகுலில்‌ பகல்‌ 
பூம்‌, ராம்கர்‌ போன்ற இடங்களில்‌ அவர்‌ பணிபுரிந்தார்‌. பின்னர்‌ 
1809ஆம்‌. அண்டு வடக்கு வங்காளத்தில்‌ உள்ள ரங்கபுரியில்‌ இரு. 
ஜான்‌ இக்பி (1 11%) என்ற வருவாய்த்துறை அதிகாரியின்‌ 
உதவியாளராக அவர்‌ பணிபுரியக்‌ தொடங்கினார்‌. 7809 முதல்‌ 
79/2௪ வரை அவர்‌ அங்கு வாழ்ந்தார்‌. அப்பொழுது அவருக்குக்‌ 
கிடைத்து ஓய்வு நேரத்தை ஆழ்ந்து படிப்பதிலும்‌, கலந்து உரை 
பாடுவதிலும்‌ கறதித்துவந்தாார்‌. அச்சமயத்தில்‌ காந்இுரிகள்‌ சமயப்‌ 
பேரஜிஞரான ஹரிஹரானத்கு தீர்த்த சுவாமிகள்‌ என்ற பெரியா 
ரோடு அவர்‌ நெருங்கிய தொடர்புகொண்டார்‌. அவருடைய 
உகுவியின்‌ மூலம்‌ ராம்மோகன்‌ குரந்திமிக சமய இலக்கியங்கள்‌ 
அனைத்தையும்‌ நன்றாகக்‌ கற்றுக்‌ தேர்ந்தார்‌. அக்காலத்தில்‌ ரங்க 
பரி ஒருவகை உலசகொன்றிய நோக்கு (மேப்௦மமயா்கம்றாப டையதாக 
இருந்தது. அங்கு வாணிகத்தின்பெபொருட்டு முஸ்லீம்களும்‌, சயணார்‌ 
களும்‌ ஒருங்கு திரண்டிருந்தனர்‌. ராம்மோகன்‌ சமணர்களோடு 
தொடர்புகொண்டார்‌. அவர்களுடைய இருநூலான : கல்ப்ருத்‌ ! 
இரத்தையும்‌ சமணசமயத்துின்‌ வேறு நூல்கள்‌ பலவற்றையும்‌ 
பாஜாராம்‌ சு௪சடறக்‌ கற்றார்‌. 

அவர்‌ ரங்கபுரியில்‌ வாழ்ந்தபொழுது,  இங்கிலாத்திலும்‌ 
ஐரோப்பாவிலும்‌ உண்டான அரியல்‌ வளர்ச்சியில்‌ எழுச்சிமிக்க 
ஆர்வம்‌ கொண்டார்‌.  இங்கலாந்திலிருந்து இக்மிக்கு வந்து 
கொண்டிருந்த செய்தித்தாள்கள்‌, இதழ்கள்‌, ஆராய்ச்சி ஏடுகள்‌ 
ஆகிய அனைத்தையும்‌ அவர்‌ பேரார்வத்தோடு படித்து வந்தார்‌. 
அதன்‌ மூலம்‌ தம்முடைய இருபத்திரண்டாம்‌ வயதில்‌ முதன்முகுவா 


14 


கக்‌ கற்கக்‌ தொடங்கிய ஆங்கில மொழியின்‌ அறிவைமட்டும்‌ அவா்‌ 
வளர்த்துக்‌ கொள்ளவில்லை ; குறிப்பிடத்தக்க அளவிற்கு ஐரோப்பிய 
அரசியல்‌ சிந்தனையைப்‌ பற்றிய அறிவையும்‌ அவர்‌ பெற்றுர்‌. அக்‌ 
காலத்திய ஐரோப்பாவில்‌ மேம்பட்டு விளங்கிய அரசியல்‌ மாற்‌ 
போக்குக்‌ கொள்கைகள்‌ அவர்‌ உள்ளத்தைக்‌ கவர்ந்ததாக தஇக்மி 
குறிப்பிடுகிருர்‌. 


கல்கத்தாவில்‌ ஆற்றிய அரும்பணி 


7874ஆம்‌ ஆண்டு இக்பி இந்தியாவைவிட்‌்டுத்‌ தாயகம்‌ சென்‌ 
மூர்‌. அது நன்மை தரத்தக்க செயலாக அமைந்துது. அதுவரை 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனியில்‌ பணிபுரிந்து வந்த ராம்மோகன்‌, இப்‌ 
பணியிலிருந்து விலகினார்‌. அக்காலத்தில்‌ அவர்‌ கல்கத்தாவில்‌ நிலை 
யாகத்‌ தங்கியிருந்தார்‌. பல நூற்றாண்டுகளாகச்‌ சடங்குகளாலும்‌, 
மூடநம்பிக்கைகளாலும்‌, பழக்கவழக்கங்களாலும்‌ மூடி மறைக்காட்‌ 
பட்டிருந்த இந்தியாவின்‌ ஆழ்ந்த மெய்யுணர்வுக்‌ கருத்துக்களை அமி 
விலிருந்து மீட்கவேண்டும்‌ என்று வேட்கைய/டையவராக ராம்‌ 
மோகன்‌ வாழ்ந்து வந்தார்‌. இன்றைய உலகன்‌ உயிரே-ட்டப டிக்க 
சிந்தனையின்‌ போக்கம்கும்‌, புதுமைக்‌ காலத்தின்‌ இயல்பிற்கு. எற்ற 
வகையில்‌ அவ்விஸ்ழமிய கருத்துக்களையும்‌ கொள்கைகளையும்‌ இசையு 
மாறு செய்யவேண்டும்‌ என்ற குறிக்கோளுடையவராஈக அவம்‌ இருந்‌ 
கார்‌. அத்திருப்பணியைச்‌ செய்வதற்கு அவருக்கு இப்பொழுது நல்ல 
தொரு வாய்ப்புக்‌ கிடைத்தது, 

ராம்மோகன்‌ பின்பற்றிய ஆராய்ச்சி முறை பெரிதும்‌ அவருக்கே 
தனிச்‌ சிறப்புடையதாக அமைத்து முறையாகும்‌. சாகுஇரங்களின்‌ 
சான்று வலிமையை அவர்‌ மேற்போக்காகவும்‌ உடனடியாகவும்‌ 
மறுத்துவிட.வில்லை. சாத்தஇரங்களைச்‌ சான்றாகக்‌ கொண்டுமட்டும்‌ 
மனிதனின்‌ மிக உயார்ந்த மெய்யுணர்வுக்‌ கருத்துக்களை நாம்‌ நிலை 
தாட்டக்கூடாது என்பது அவருடைய உள்ளக்கிடக்கையா கும்‌. 
அவற்றை மனிதனுடைய உணர்வையும்‌, பகுத்தறிவையும்‌ ஒரள 
விற்குக்‌ கருத்தில்‌ கொண்டு தாம்‌ நிலை நாட்டவேண்டும்‌ என்பது 
அவருடைய எண்ணமாகும்‌. இவ்வாராய்ச்சிக்கு மீமாம்சை 
வாதிகள்‌ உண்மையைக்‌ காண்பதற்கு மேற்கொண்ட ஆராய்ச்சி 
மறையை அவர்‌ பின்பற்றினார்‌. சாத்திரத்தில்‌ காணப்படும்‌ குறிப்‌ 
பிட்ட ஒரு சான்றினை எடுத்துக்கொண்டு, அதன்‌ மெய்ம்மையை 


15 
ரா 2 


ஐயுறுவதும்‌, அதன்‌ நம்பத்தக்க நிலையைக்‌ கேள்வி கேட்பதும்‌, 
பின்னர்‌ அதைப்‌ புதிதாகச்‌ சோதித்துப்‌ பார்ப்பதும்‌, பிறகு ஒரு 
முடிவிற்கு வருவதும்‌ /8ீமாம்சைவாதிகள்‌ போற்றிய ஆராய்ச்சி 
முறையாகும்‌. இம்முறையையே நம்‌ ராம்மோகன்‌ பின்பற்றினார்‌. 

ஜி. பி. 7ச7தஆம்‌ ஆண்டில்‌, ராம்மோகன்‌ வங்காள மொழியில்‌ 
“வேதாந்தம்‌” என்ற நூலை மொழி பெயர்த்தார்‌. அந்நூலின்‌ 
முன்னுரையில்‌ அவர்‌, * சாத்திரங்களும்‌ அறிவாராய்ச்சியும்‌ வரை 
யறுக்கும்‌ வதியை நாம்‌ பின்பற்ற வேண்டும்‌. அதன்‌ மூலம்‌, இவ்‌ 
வுலகிலும்‌ மறு உலகிலும்‌ நாம்‌ முழுமையான மனதிறைவு அடைய 
மூடியும்‌ * என்று அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. கேனோ உபநிடதத்தின்‌ 
ஆங்கிலப்‌ படஇப்பின்‌ முன்னுரையில்‌, ஒர்‌ உண்மையை வரையறுப்‌ 
பதற்குச்‌ சாத்திரங்கள்‌, பகுத்குறிவு, இறைவருள்‌ என்ற மூன்று 
ஆக்கக்‌ கூறுகள்‌ இன்றியமையாதவை என்று அவர்‌ அறிவுறுத்தி 
யுள்ளார்‌. “நம்மை நாமே சாத்திரங்களுக்கும்‌ பகுத்தறிவு வாதத்‌ 
இற்கும்‌ அடிமையாக்காமல்‌ ஆராய்வதே சிறத்த ஆராய்ச்சி முறை 
என்று நாம்‌ கூறலாம்‌. ஆனால்‌, நாம்‌ அவற்றின்‌ ஒளியினைக்கொண்டு 
இத்தனையையும்‌ இயற்கை உளச்‌ சார்பையும்‌, ஓமுக்கத்தைப்பற்றிய 
அதிவையும்‌ ஒளிபெறச்‌ செய்து கொள்ளவேண்டும்‌. பின்னர்‌ 
ஆண்டவனுடைய அன்புதவியை நாம்‌ தாடவேண்டும்‌ ** என்று 
சாம்மோகன்‌ மொழிந்துள்ளமை இங்குச்‌ சிந்திக்கத்தக்கது. 

அறிவுக்குப்‌ பொருந்திய கருத்தினைக்‌ குழந்தை ஒன்றுசொல்லு 
மானால்‌ கூட நாம்‌ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. அறிவுக்குப்‌ 
பொருத்தாத ஒன்றைப்‌ பிரமனே சொன்னாலும்‌ அதை நாம்‌ வெறும்‌ 
பதுர்‌ என்று தள்ளிவிட. வேண்டும்‌ * என்ற வசிஷ்டரின்‌ அறிவுரை 
யைத்‌ தாம்‌ எழுதியுள்ள சாத்திரங்களைப்‌ பற்றிய ஆராய்ச்சி 
நூல்களிலும்‌, வேறு பல நூல்களிலும்‌ ராம்மோகன்‌ பல இடங்‌ 
களில்‌ மேற்கோளாகக்‌ காட்டியுள்ளார்‌. 

முழுமுதற் பொருளை அறிவதற்குப்‌ புலன்களும்‌ மனமும்‌, அறிவும்‌ 
வழிவகைகளாக உள்ளன என்று உபநிடதங்கள்‌ கூறுகின்றன. எனி 
னும்‌, பிரமதத்துவம்‌ எனப்படும்‌ கடவுளைப்‌ பற்றிய அறிவு இயற்கை 
யிகந்தது என்றோ, மனிதரின்‌ புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டது 
என்றோ அவை கூறவில்லை. அகைைப்‌ போன்றே, சாத்திரங்களின்‌ 
அடிப்படையில்தான்‌ கடவுளைப்பற்றிய அறிவைப்‌ பெற்றுக்‌ தேர்ச்சி 
யுற வேண்டும்‌ என்றோ உபநிடதங்கள்‌ குறிப்பிடவில்லை. பிறப்பு, 
வாழ்க்கை, அழிவு என்ற மூன்றையும்‌ அதாரமாகக்‌ கொண்டு இப்‌ 
பேரண்டத்திற்கு மூல காரணமான முழுமுகற்‌ பொருளைப்‌ பற்றிய 
கோட்பாட்டினை வேதாந்தம்‌ வரையறுத்துக்‌ கூறுகிறது. இதி 
விருந்து பிரமத்தை அறிவதற்குரிய வழியை மனம்‌, புத்தி, சோதனை 
என்ற மூன்றும்‌ வகுத்துத்‌ தருகின்றன என்ற உண்மை எளிதில்‌ 
புலனாகின்றது. உண்மையை ஆய்ந்து காண்பகுற்கும்‌, முடிவிற்கு 


16 


வருவதற்கும்‌ இப்பகுத்தறிவு ஆராய்ச்சி மூறையையே ராம்மோகன்‌ 
போற்றிப்‌ பின்பற்றி இருக்கிளுர்‌. ஆனால்‌, என்றும்‌ சாத்திரங்களின்‌ 
ஆணையை அவர்‌ மறுத்ததில்லை. சாத்திரங்களின்‌ அறிவுரைகளை 
நாம்‌ ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பு, அவற்றை தாம்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌ என்பதைத்தான்‌ அவர்‌ வற்புறுத்திக்‌ கூறுகிறார்‌. 

7௪75ஆம்‌ ஆண்டில்‌ ராம்மோகன்‌ ஒரு சங்கத்தை இிறுவினாரா்‌. 
அதற்கு : ஆன்மிக சயை ' என்பது பெயர்‌. அதன்‌ மூலம்‌ சாத 
முறைகளையும்‌, பெண்களைக்‌ கூலிகளாக விற்பதையும்‌ (1 வபிர்ரம்காு) 
வன்மையாக எதஇர்த்து, அவர்‌ இளர்ச்சி செய்தார்‌. மேலும்‌ அம்‌ 
மன்றத்தின்‌ மூலம்‌ கந்தை, கணவர்‌ ஆகியோருடைய சொத்துக்‌ 
களில்‌ இந்துப்‌ பெண்களுக்பூப்‌ பங்கு உண்டு என்ற உரிமையை 
ஒப்புக்கொள்ளுமாறு செய்வதற்கு ஓயாது அவர்‌ பாடுபட்டார்‌. 
தான்கு ஆண்டுகளுக்கெல்லாம்‌ இச்சபை மூடப்பட்டது. பிரிட்டிஷா 
ரின்‌ பழைமைப்பற்றையும்‌, காலனி ஆதிக்க வெறியையும்‌ வெளிப்‌ 
படுத்திய “ஜான்‌ புல்‌ £ (௦௩ நபம்‌!) என்ற இதழும்‌, இந்து சமய 
வைதிகர்களின்‌ வெறியை வெளிப்படுத்திய “சமாசார சத்திரிகை' 
என்ற இதழும்‌ ராஜாராமுடைய முற்போக்குக்‌ கருத்துக்களை 
எதிர்ப்பதில்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து நின்றன. பிற வகைகளில்‌ முரண்‌ 
பாடு கொண்ட, அவ்விதழ்கள்‌, இத்திருப்பணிக்கு மட்டும்‌ ஒன்றாகச்‌ 
சேர்ந்து ராம்மோகனை ஓயாது தாக்கிவந்தன. அவைமட்டுமல்லா 
மல்‌, வைஇசக இத்துக்களின்‌ “கரும சபையும்‌ * அவரை பிகக்‌ 
கடுமையாக எதிர்த்துப்‌ போரிட்டது. 

ராம்மோகன்‌, “* நான்‌ என்றுமே இந்து சமயத்தைத்‌ தாக்கியது 
இல்லை ; மட நம்பிக்கைகளையும்‌ குருட்டுப்‌ பிடிவாதங்களையுமே 
தாக்கினேன்‌ ””? என்று அறுதியிட்டு உறுதியாகக்‌ கூறியும்‌, வைதிக 
இந்துக்கள்‌ அவருடைய இரத்தத்தைக்‌ குடித்துத்‌ தங்கள்‌ வெறி 
யைத்‌ தணித்துக்கொள்ளத்‌ துடிக்குனர்‌. அவர்‌ உடன்கட்டை 
யேறுதலாகிய “சதியை ' ஒழிப்பதற்கு அல்லும்‌ பகலும்‌ அயராது 
பாடுபட்டு வந்த காலத்தில்‌, * தரும சபை * அவரை மிகவும்‌ மும்முர 
மாகத்‌ தாக்கி வந்தது. இத்நிலையில்‌ இங்குச்‌ சிறப்புமிக்க செய்தி 
ஒன்றை நான்‌ குறிப்பிட விரும்புகிறேன்‌. கீழ்த்திசைப்‌ பண்‌ 
பாட்டு ஆராய்ச்சியாளர்களுள்‌ அசிறப்புமிக்கவகரான ஹொரேஸ்‌ 
ஹெய்மன்‌ வில்சன்‌ (13௦1௧௦௦ 1] வூய வடை //316000) என்பவர்‌, சதியை 
ஒழிப்பது இந்து சமயச்‌ செயல்‌ முறைகளில்‌ துலையிடுவதாகும்‌ என்ற 
மூடிவிற்கு வந்தார்‌. இது முற்றிலும்‌ தவறு என்பதை ராம்மோகன்‌ 
மெய்ப்பித்துக்‌ காட்டினார்‌. கல்கத்தா உயார்நீதிமன்றத்தின்‌ வழக்‌ 
குரைஞராகப்‌ பிரான்சிஸ்‌ பத்தியே (1௧௦௦15 91மமம்‌௦) பணியாற்றி வந்‌ 
தார்‌. அவரைத்‌ தரும சபையினர்‌; தங்கள்‌ சார்பில்‌ * ௪தஇ * ஒழிப்பை 
எதிர்த்து வழக்காடப்‌ பயன்படுத்திக்‌ கொண்டனார்‌. விதவைகளை 
உயிருடன்‌ கணவன்மார்களுடைய இதகைகளில்‌ வைத்துத்‌ இயிட்டு 


17 


எரிக்க அனுமதி அளிக்கவேண்டும்‌ என்ற விண்ணப்பத்தை, அந்து 
வழக்குரைஞர்‌ மூலம்‌ இங்கிலாந்தின்‌ பாராளுமன்றத்தில்‌ சமர்ப்‌ 
பிக்க வைதிக இந்துக்கள்‌ மூனைந்து தின்றனா்‌. * நான்‌ உங்கள்‌ 
சார்பில்‌ இப்பொழுது இங்கிலாந்திற்குப்‌ போகியறேேன்‌. உங்களுடைய, 
விருப்பத்தை எப்பாடு பட்டேனும்‌ நான்‌ நிறைவேற்றி வைப்பேன்‌ ; 
என்‌ உடலால்‌, உள்ளத்தால்‌, உரையால்‌ இயன்ற வகையெல்லாம்‌ 
அகுற்காக நான்‌ முயன்று பார்ப்பேன்‌; என்னுடைய சவனகி 
குறைவால்‌ தவறொன்றும்‌ நடைபெருமல்‌ பார்த்துக்கொள்ளவேவே 
நான்‌ இப்பொழுது இங்கிலாந்துற்குப்‌ போகிமேறேன்‌ ” என்று இங்கி 
லாந்திற்குப்‌ புறப்படுவதற்கு முன்பு, கல்கத்தாவில்‌ நடைபெற்ற 
கூட்டமொன்றில்‌ அவர்‌ பேசியுள்ளார்‌. ஆனால்‌, மதுப்புவாய்ந்து 
பிரிட்டிஷாரான பத்தியேவின்‌ அரும்பெரும்‌ முயற்சிகள்‌ எல்லாம்‌ 
வீணாயின. ரநாரம்மோகன்ராயின்‌ தஅுணிச்சல்மிக்க இவிர முயற்சி 
களால்‌ ௪ ஒழிக்கப்பட்டது. 

7ச7த-இல்‌, வேதாத்து சூத்திரத்தை ராம்மோகன்‌ வங்காள 
மொதியில்‌, மொழி பெயர்த்தார்‌. 78176-இல்‌ அவர்‌ *வேதாதந்த 
சாரத்தை” வங்காள மொழியிலும்‌, “வேதாந்கதுத்தை ” ஆங்கில 
மொழியிலும்‌, மொழி பெயர்த்து வெளியிட்டார்‌. அதேதே அண்டில்‌, 
அவர்‌ ஆங்கிலத்திலும்‌ வங்காளியிலும்‌ ஈசோ, கேமனோ உபதிடதங்‌ 
களை மொழிபெயர்த்தார்‌. 78717-இல்‌ கதே, மாண்டுக உபநிடதங்‌ 
களை அவர்‌ வங்காளியில்‌ வெளியிட்டார்‌. வேதாந்த சூத்திரத்தை 
யும்‌, உபநிடதங்களையும்‌ ஆங்கிலத்திலும்‌, வங்காள மொழியிலும்‌ 
மொழிபெயர்ப்பகுற்குச்‌ செய்யப்பட்ட முகல்‌ முயற்சிகளென 
இவற்றை நாம்‌ கசூறிப்பிடலாம்‌. 7825-ஆம்‌ அண்டில்‌, “இந்துப்‌ 
பெண்களின்‌ உரிமைகளில்‌ தலையிடு *” என்ற சிற்றேடு ஒன்றை றாம்‌ 
மோகன்‌ எழுதி வெளியிட்டார்‌.  அச்சுவடியில்‌ கற்கை, கணவன்‌ 
மாருடைய சொத்தில்‌ பங்கு பெறுவகுற்கு இந்துப்‌ பெண்களுக்கு 
உரிமை தரப்படவேண்டும்‌ என்று அவர்‌ கோரினார்‌. 7837-ஆம்‌ 
ஆண்டு மிருதியுஞ்சயன்‌ எழுதிய : வச்சரளுசி * என்ற சமஸ்கிருத 
நூலை வெளியிட்டார்‌. அந்நூல்‌ *சாதி * என்ற சமூக அமைப்பு 
முறையை எதிர்த்து எழுதப்பெற்ற ஆராய்ச்சி நூலாகும்‌. 


18 


கிறித்துவ மிஷனரியாரோடு கருத்து மாறுபாடு 


இ. பி. 7427-அம்‌ அண்டில்‌ கல்கத்தாவின்‌ யூனிடேரியன்‌ சங்கம்‌ 
தொடங்கப்பெற்றது. அச்சங்கத்தின்‌ வழிகாட்டியாக இருந்து 
பொருளுதவி செய்தவர்‌ ராம்மோகன்‌, இந்தாட்டு மக்களின்‌ 
வாழ்க்கைநிலை எல்லா வகையிலும்‌ முன்னேற்றம்‌ அடையப்‌ பாடு 
படவேண்டும்‌ என்பதே அச்சங்கத்தின்‌ இலட்சியமாக இருந்தது. 
அச்சங்கத்தின்‌ நோக்கங்களையும்‌ குறிக்கோள்களையும்‌ வரையறுத்துக்‌ 
கொடுத்தவர்‌ நம்‌ ராம்மோகன்றாய்‌. பெரும்பான்மையான மக்‌ 
சனளின்‌ வாழ்க்கை நிலையை உயர்த்தும்‌ பிரச்சினையைத்‌ தீர்ப்பதற்‌ 
குரிய குறிப்பிடத்தக்க பஇவோடாகவும்‌, வியக்கத்தக்க வகையில்‌ 
புதுமை நோக்குடையதாகவும்‌ அச்சங்கத்தின்‌ நோக்கங்களும்‌ 
கொள்கைகளும்‌ வகுக்கப்பெற்றமை போற்றுகுற்குரியகதுா 
சூம்‌. அழ்ந்த ஆன்மிகவாதியான ராம்மோகன்‌, வாழ்க்கையில்‌ 
உலகுஅயல்சார்த்த பகுதிகளையும்‌ பொருளாதார இயல்புகளையும்‌ 
புறக்கணிக்காமல்‌ போற்றியமை தம்‌ கருத்தைக்‌ கவருகின்றது. 
வாழ்க்கையை ஆன்மிக நோக்கொடு பார்க்கின்றவர்கள்‌ என்று 
சொல்லிக்‌ கொள்ளுகின்‌ றவர்களுள்‌, பெரும்‌ பான்மையானவர்சகள்‌ 
பெரிதும்‌ இவற்றைப்‌ பற்றிக்‌ கவலைப்படாகதுதை தாம்‌ இன்றும்‌ 
காண்கி௫ரோம்‌. தனிமனிதன்‌ ஒருவனுடைய வாழ்க்கையின்‌ பகுதி 
களில்‌ உள்ளார்ந்து பண்புகளினுடைய ஒற்றுமையை அவர்‌ முற்றி 
னும்‌ நன்குணர்த்திருந்தார்‌. அத்துடன்‌ மனிதனின்‌ கடைத்‌ 
மீகுற்றம்‌ என்பது சிறுசிறு துணுக்குகளால்‌ உண்டாவகதன்று ; அது 
முழுதிறைவு பெற்றதாகத்‌ தானிருக்க முடியும்‌ என்பதையும்‌ அவர்‌ 
புரிந்து கொண்டிருந்தார்‌. 

அச்சங்கத்தின்‌ - நோக்கங்களும்‌ குறிக்கோள்களும்‌ ? என்று 
குலைப்பில்‌, “எனவே எவையெவை கல்வியறிவை எங்‌ 
கும்‌ பரப்புகின்றனவோ, அறியாமையையும்‌ மூடநம்பிக்கையையும்‌, 
குருட்டு நம்பிக்கைகளையும்‌ வெறியணர்ச்சியையும்‌ அழித்தொழிக்‌ 
கன்றனவோ, அறிவுத்திறனை உயர்த்துகின்றனவோ., ஓழுக்கநெறிக்‌ 
கொள்கைகளைத்‌ துூய்மைப்படுத்துகன்றனவோ, அனைத்துலக அன்‌ 
பையும்‌ செயல்முறை அருளுணா்வையும்‌ போற்றி வளர்க்கின்‌ 
றனவோ...... அவையெல்லாம்‌ இச்சங்கத்தின்‌ நோக்கங்களையும்‌ 
குறிக்கோள்களையும்‌ கொண்ட அமைப்புக்‌ இட்டத்தில்‌ தழுவிக்‌ 


19 


கொள்ளப்படும்‌. இந்தாட்டின்‌ எண்ணற்ற மக்களின்‌ வாழ்க்கை 
நிலைகளை மேம்படுத்தவும்‌, பயன்‌ கலைகளைப்‌ போற்றி வளர்க்கவும்‌, 
அவர்களிடையே ஓயாது உழைக்குந்‌ தஇறனை வளர்க்கவும்‌, அதன்‌ 
விளைவாக அவர்களுடைய சமூகக்‌ குடும்ப வசதிகளைப்‌ பெருக்கவும்‌ 
முூயலுவதையே இக்குழு தன்னுடைய முக்கிய தோக்கங்களாகக்‌ 
கொண்டிருக்கிறது. மேலும்‌, இயற்கை சமூகம்‌ ஆகிய இரண்டின்‌ 
அடிப்படைத்‌ தேவைகளை முழுமையும்‌ பூர்த்தி செய்தால்தான்‌ 
அறிவுத்‌ இறனிலும்‌, ஒழுக்கமுறைகளிலும்‌, சமயத்துறையிலும்‌ 
உயர்ந்த அளவு முன்னேற்றம்‌ தொடர்ந்து உண்டபாகும்‌ என்று 
எதிர்பார்க்கக்‌ கூடாது என்பதை நம்முடைய அனுபவம்‌ அறிவிக்‌ 
கிறது?” என்று ராம்மோகன்‌ தெரிவித்துள்ள கருத்துக்கள்‌ நம்‌ 
ஒந்தனையைத்‌ தூண்டுவனவாகும்‌. 

அச்சமயத்தில்‌ இறித்துவ சமயத்தொண்டர்‌ குழுக்களின்‌ சிறப்பு 
மிக்க திலைக்களனாக வங்காளத்திலுள்ள செராம்பூர்‌ விளங்கியது. 
இந்தியாவிற்கு முதன்முதலில்‌ வந்த இச்சமயத்‌ தொண்டர்‌ குழுக்‌ 
களில்‌ றந்த கல்விமான்களும்‌, பக்திமான்களும்‌ பலர்‌ இருந்தனர்‌. 
அவார்களுள்‌ சிலருக்கு வங்காளம்‌ நன்றிசெலுத்தக்‌ கடமைப்பட்‌ 
டிருக்கிறது. அவார்களுள்‌ தவத்திரு வில்லியம்‌ கேரே (௩. *//1111210 
கொஞ போன்றவர்களை என்றும்‌ வங்காளம்‌ மறக்கமுடியாது. 
ஆனால்‌, அவர்கள்‌ அனைவரும்‌ மதமாற்றஞ்‌ செய்வதில்‌ ஈடுபட்டிருந் 
குமையால்‌, அன்றைய சூழலில்‌ அவர்களும்‌ சமயப்பூசலில்‌ க்கிக்‌ 
கொள்ள வேண்டியவர்களாயிற்று. தங்கரசூுடைய சமயமே சிறப்பு 
மிக்கது என்ற ஒருதலைச்‌ சார்பான கருத்துடையவர்களாக அவர்கள்‌ 
வாழவும்‌ தோர்ந்தது. இந்துசமயத்தை எதிர்த்துக்‌ தாக்கியபொழமுது 
அடிக்கடி அவார்களுடைய ஒருதலைச்சார்பும்‌, இந்துசமயத்தைப்‌ 
பற்றிய தெளிந்த அறிவின்மையும்‌ புலனாயின. ராம்மோகன்‌ வங்காள 
மொழியில்‌ ஒர்‌ இகுழையும்‌, ஆங்கிலத்தில்‌ ஓர்‌ இதழையும்‌ வெளி 
யடக்‌ தொடங்கஇனார்‌. வங்காளியில்‌ வெளியிடப்பட்ட இதழிற்கு 
: ரிரமன்‌ சபது : (பிரமத்தைப்‌ பற்றிய ஆராய்ச்சி) என்பதாகும்‌. 
ஆங்கில இதழிற்கு £ பிரமானிகல்‌ மேகசின்‌ (ரவ/பாம் வம்ப] 18கஜக21112) 
என்று அவா்‌ பெயரிட்டிருந்தார்‌. செராம்பூர்‌ சமயத்‌ தொண்டர்‌ 
களின்‌ தாக்குதல்களுக்கு எதிராக அவ்வாங்கில இதழில்‌ இந்துசமய 
ஒருமைக்‌ கோட்பாட்டினைப்‌ போற்றிக்‌ காக்கும்‌ வகையில்‌ அவர்‌ 
எழுதிவந்தார்‌. 

கிறித்துவ சமயத்தின்‌ மூவோருமைக்‌ (1 பாம்ப வார்கறம்க) கோட்‌ 
பாட்டை ராம்மோகன்‌ மிகவும்‌ வன்மையாகக்‌ கண்டித்தார்‌. 
மூவொோருமைக்‌ கோட்பாட்டைப்‌ பற்றி மிகவும்‌ கடுமையான வாகு 
எதிர்வா தங்கள்‌ நடைபெற்றன. சாம்மோசனும்‌ அவருடைய நண்ப 
ரான தவத்திரு ஆதாம்‌ (௩2. க்க) என்பவருக்கும்‌ இடையே 
ஒருபுறம்‌ சுவையான சர்ச்சை நடந்தது. மற்றொருபுறம்‌ ராம்‌ 


20 


மோகனுக்கும்‌ தவத்திரு. டாக்டர்‌ ரைலண்டு (மா, நால்‌, 
லெப்டினன்ட்‌ ஓயிட்‌ (1 "ம்‌ாக) என்பவர்களுக்கும்‌ இடையே 
கடுமையான வாத எதுர்வாதுங்கள்‌ நடைபெற்றன. * ஆரியச்‌ குறிப்‌ 
பேடு * எனப்பட்ட “£எஏஷியாடிக்‌ ஜார்னலில்‌ * (இ்கார2 ]௦மறத]), 
கிறித்துவ சமயக்கதொண்டர்‌ ஒருவர்‌ மூவொருமை தத்துவத்தை 
எண்பிக்க மேற்கொண்ட கணக்கியல்‌ வாதங்களை எதிர்த்து, ராம்‌ 
மோகன்‌ தம்‌ கருத்துரைகளை எழுதுவதில்‌ ஈடுபட்டார்‌. * இறிது 
காலத்திற்கு முன்பு மூவொருமைக்‌ கொள்கைக்கு ஆதரவாகக்‌ கணக்‌ 
இயல்‌ சார்பான வாதங்களைத்‌ தெய்விகச்‌ சான்றோர்‌ ஒருவர்‌ சான்‌ 
ரகக்‌ காட்டியுள்ளார்‌...... ஒரு முக்கோணத்கை மூன்று கோடுகள்‌ 
சோர்ந்து உருவாக்குவதைப்‌ போன்று, மூன்றுபேர்‌ சேர்ந்து ஒரு 
தெய்வமாகத்‌ கோன்றுகின்்‌ றனர்‌ என்பது அவருடைய வாதமாகும்‌. 
சர்‌ ஐஸாக்‌ நியூட்டனைப்போன்று கணக்கியலில்‌ பேரறிவும்‌ பேறீடு 
பாடும்‌ கொண்டிருந்தவர்கள்‌ வேறுயாரும்‌ இருக்கமுடியாது. அனால்‌, 
அவருடைய அறிவுத்திறன்‌ கண்டறியாத ஒன்றை மூவொருமைக்‌ 
கோட்பாட்டிற்கு ஆகுரவாகக்‌ காணாத இக்கருத்தை. - மூவொரு 
மைக்‌ கோட்பாட்டினர்‌ உலகிற்கு அறிவிக்க முன்வந்துமை நமக்கு 
வியப்பை அளிக்கிறது. அவருக்கு இக்கருத்து உண்மையென்று 
தகோன்றியிருந்தால்‌, இதைப்பற்றிக்‌ கூருமல்‌ இருந்திருப்பாரா என்ற 
எண்ணம்‌ எழுகிறது. கடவுளின்‌ தலைமையையும்‌ முக்கோணத்தை 
யும்‌ ஒப்புமைப்படுத்துக்‌ கூறுவது முகுலில்‌ கடவுளின்‌ இருப்பையே 
மறுப்பதாகும்‌. எனெனில்‌, குறிப்பிட்ட நிலைகளிலிருந்து அல்லது 
சார்புதிலைகளிலிருந்து கடவுளின்‌ இருப்பையும்‌, இயல்பையும்‌ வேறு 
வகையில்‌ விரித்துரைப்பது என்பது கருத்தளவில்‌ ஒப்புக்கொள்ளக்‌ 
கூடியதேயொழிய, மெய்ம்மையான இயல்புடையதகாகக்‌ கொள்ள 
இயலாது *”. 

1" இரண்டாவதாக, தந்தைக்கும்‌ தஇிருக்குமரனுக்கும்‌, புனித 
அவிக்கும்‌ இடையே அவர்கள்‌ உண்டாக்க விரும்பும்‌ ஓற்றுமை 
நயத்தை--ஒருமைப்பாட்டை அக்கருத்து அழித்துவிடுகறது. ஒரூ 
முக்கோணத்தின்‌ மூன்று பக்கங்கள்‌ தனிக்‌ கனியாக இருப்பன 
வென்று கருதப்படுகின்றன. அவற்றை “மூவரும்‌ ஒருவரே * என்ற 
கோட்பாட்டிற்குச்‌ சான்றாகக்‌ காட்டுவது பொருந்தாமல்‌ 
போகிறது.”? 

** மூன்றாவதாகக்‌ கடவுளின்‌ மூன்று கூறுகளாக உள்ள மூவரை 
யும்‌ அது மறுக்கிறது. ஏனெனில்‌, முக்கோணத்தின்‌ ஒவ்வொரு 
பக்கத்தையும்‌ தனித்தனியே நாம்‌ முக்கோணம்‌ என்று சொல்லுவ 
இல்லை. அதைப்‌ போன்றே “கடவுள்‌ ” என்ற ஓன்றை உருவாக்கும்‌ 
மூவரையும்‌ நாம்‌ *கடவள்‌ ” என்று அடையால்‌ குறிப்பிடுவதற்கு 
இயலா து.” 

* நான்காவதாக இந்து சமயத்தின்‌ ஓரு களையினா்‌ கடவுளை 


21 


நான்கு போர்களின்‌ வடிவத்தைக்‌ கொண்டவர்‌ என்னும்‌ பொருளில்‌ 
“ சுதுர்புகத்மோக்‌ * என்று அமைக்கின்றனர்‌. அவர்கள்‌ இந்த 
வாதத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு நான்கு பக்கங்களைக்‌ 
கொண்ட சதுர வடிவத்தைப்‌ போன்று கடவுள்‌ இருப்பதாக 
வாதாடுவதற்கு இக்கருத்து வாய்ப்பு அளிக்கிறது.” 

“ஐந்தாவதாக இத்தகைய வாதம்‌ இத்துக்களுக்கே பெரிதும்‌ 
பொருத்தமுடையதாகத்‌ தோன்றும்‌. எனெனில்‌, ஒரு கடவுளின்‌ 
தலைமையின்கீழ்‌, பல்வேறு தெய்வங்களைப்‌ பெரும்பாலும்‌ போற்றி 
வழிபடுகின்‌ றவர்கள்‌ இந்துக்களே. அவர்கள்‌ கங்கள்‌ கொள்கையை 
நிலைநாட்டுவதற்கு இவ்வாதத்தைப்‌ பின்பற்றுவதே பசுவும்‌ 
பொருத்தமாகும்‌ **” என்பன ராம்மோகன்‌ மூவொருமைக்‌ கோட்‌ 
பாட்டினருடைய கருத்துக்களுக்கு எதிராக எழுதிய மறுப்புரை 
களாகும்‌. 

கி. பி. 7820 முகல்‌ 1982 வரை இிறித்துவ சமயத்‌ திருத்‌ 
கொண்டர்களிடத்து இக்கோட்பாட்டைப்பற்று அவர்‌ கலந்து 
உரையாடி வந்தார்‌. 7989இல்‌ அமைதிக்கும்‌ இன்பத்திற்கும்‌ வதி 
காட்டும்‌, “இயேசு பெருமானின்‌ அறவுரைகள்‌ * என்னும்‌ இறு 
நூல்‌! ஒன்றை அவர்‌ வெளியிட்டார்‌. அத்நுரலின்‌ முன்னுரையில்‌, 
விவிலியத்தின்‌ புதிய ஏற்பாட்டில்‌ காணப்பெறும்‌ கோட்பாட்டு 
பகுதிக்கு எதிராகக்‌ தம்முடைய கருத்துக்களை அவர்‌ நதெரிவித்தார்‌. 
அப்பகுதியில்‌ பிடிவாதக்‌ கருத்துரைகளும்‌, தெய்விக அருள்‌ நிகழ்ச்சி 
களும்‌, மாறஹைமெய்ம்மைகளும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அவற்றின்‌ 
மமய்ம்மையில்‌ நாம்மோகன்‌ ஐயுறவு கொண்டார்‌. கிறித்துவ 
சமயத்ததொண்டரான தகுவத்துரு டியோகரள்‌ ஸ்கிமிட்‌ (19௦௦௦௨ 
நேர6) என்பவர்‌ நாம்மோகனை “சமய நம்பிக்கையற்ற பாவி? 
என்றும்‌, * உண்மைக்‌ கோட்பாட்டிற்கு ஊறு விளைவிப்போன்‌ * 
என்றும்‌ தூக்கினார்‌. “இயேசுவின்‌ அறவுரைகளுக்குச்‌ சார்பாகக்‌ 
கிறுத்துவப்‌ பெருமக்களுக்கு வேண்டுகோள்‌ £ என்று துண்டு 
வெளியீடு ஒன்றின்மூலம்‌ ராம்மோகன்‌, அப்பாதுரியாருக்குக்‌ தக்க 
பதில்‌ உரைத்தார்‌. இதை எதிர்த்து “ இந்தியாவின்‌ நண்பன்‌ ”* 
(11௦ நர்சமம்‌ மரு) என்ற இதழில்‌ டாக்டர்‌ ஜொஷுாவா மார்ஷ்‌ 
மன்‌ என்பவர்‌ மறுப்பு எழுதினார்‌. நாம்மோசகன்‌ * கிறித்துவப்‌ 
பெருமக்களுக்கு இரண்டாவது வேண்டுகோள்‌ * என்ற துண்டு 
வெளியீட்டின்‌ மூலம்‌, அதற்கு மறுமொழி பகர்ந்தார்‌. “புதிய 
ஏம்பாட்டில்‌ காணப்பெறும்‌ பல்வேறு வரைக்‌ அருக்துக்களிலிருந்து, 
அறநெறிக்‌ கருத்துக்களைத்‌ தனியே பிரிப்பதனால்‌, பலதுிறப்பட்ட 
சமயங்களைப்‌ பின்பற்றுகின்றவர்களும்‌, பல நிலைகளில்‌ புரிந்து 
கொள்ளக்‌ கூடிய ஆற்றல்‌ உடையவர்களும்‌, விரும்பிப்‌ படிப்பதன்‌ 
மூலம்‌ அவர்களுடைய உள்ள.௮்களைச்‌ செம்மைப்படுத்தி உயர்த்தும்‌ 
விரும்பத்தக்க பணியைச்‌ செய்ய முடியும்‌ என்று நான்‌ நம்புகிறேன்‌, 


22 


விவிலியத்திலுள்ள வரலாற்றுக்‌ கருத்துக்களும்‌, பிற செய்திகளும்‌ 
கட்டற்ற சிந்தனையாளர்களுடைய உள்ளத்தில்‌ ஐயுறவை எழுப்ப 
லாம்‌ : அல்லது கிறித்துவின்‌ போதனைகளுக்கு மாறுபட்டதாகத்‌ 
தோன்றலாம்‌. சிறப்பாக அற்புத நிகழ்ச்சிகள்‌ பற்றிய கதைகள்‌ 
ஆசியாவின்‌ பழங்குடி மக்களிடம்‌ பல தலைமுறைகளாக வழங்கி 
வரும்‌ சுவைமிக்க கற்பனைக்‌ கதைகளைவிட சுவர்ச்சியுடையனவாக 
இருக்கின்றன. அவற்முல்‌, புதிய ஏற்பாட்டிலுள்ள சிறந்த போதனை 
களுக்கு மாசுண்டாகக்கூடாது என்ற நோக்கத்திலேயே நான்‌ 
அவற்றை வேறுபடுத்திக்‌ காட்டினேன்‌. அறநெறிக்‌ கொள்கைகள்‌ 
மனித இனம்‌ முழுவதிலும்‌ அமைதியையும்‌, ஒற்றுமையையும்‌ நிலை 
நாட்டக்‌ கூடியனவாக இருக்கின்றன. அவை கல்லார்க்கும்‌ கற்றார்க்‌ 
ஞூ.ம்‌ எளிதில்‌ புரியக்கூடியனவாக உள்ளன. அவறிறைப்‌ புரிந்து 
கொள்ளுவதற்குப்‌ புலன்கடந்த அறிவு தேவை இல்லை. இதில்‌ 
சமயத்தைப்பற்றியும்‌ ஒழுக்கத்தைப்பற்றியும்‌ தெளிவுறுத்தும்‌ கருத்‌ 
துக்கள்‌ அடங்கியுள்ளன. அவற்றில்‌ கடவுளைப்பற்றி மனிதன்‌ 
கொண்டிருக்கின்ற உயர்ந்ததும்‌, முற்போக்குத்‌ தன்மைவாயந்தது 
மான கடவுள்‌ கொள்கை போற்றத்தக்க வகையில்‌ அமைந்‌ 
துள்ளது...... மனித இனம்‌ தங்களுக்காகச்‌ செய்யும்‌ கடமைகளையும்‌, 
சமுதாயத்திற்காகச்‌ செய்யும்‌ கடமைகளையும்‌ செம்மையாகச்‌ செய்‌ 
வதற்கு ஏற்ற வகையில்‌ நெறிப்படுத்துவதற்கு மிகவும்‌ பொருத்த 
மானவையாக அவை உள்ளன. எனவே, அவற்றை இந்த வடிவில்‌ 
மக்கள்‌ மன்றத்தில்‌ உலவவிடுவதால்‌ மிகச்‌ சிறந்த பயன்களே 
உண்டடாகுமேன நான்‌ நம்புகிறேன்‌.'” 

செராம்பூரிலிருந்து வெளிவந்த கிறித்துவ மிஷனரிப்‌ பத்திரிகை 
வேதாந்தத்தையம்‌, இந்துக்களின்‌ ஓருமைக்‌ கோட்பாட்டை 
ாபம்வர்காப்றபயும்‌ தொடர்ந்து தாக்கி வந்தது. இகனால்‌ றாம்‌ 
மோகன்‌ அக்சருத்துக்களை எஇர்த்து பிரமாரனிகல்‌ மேகசினின்‌* 
நான்காவது இதழில்‌, 7824ஆம்‌ ஆண்டு நவம்பர்‌ திங்களில்‌, பல 
கட்டுரைகள்‌ எழுதவேண்டிய நெருக்கடி உண்டாயிற்று. 

அந்து இதழின்‌ முன்னுரையில்‌ பின்வருமாறு அவர்‌ எழுஇனாள்‌ : 
* இவ்விதழின்‌ மூன்றாவது பகுதியில்‌ சமயக்‌ கருத்துக்களை ஆராய்‌ 
வோர்‌ கடுமையான சொற்களைப்‌ பயன்படுத்துவது பொருந்தாது 
என்பதை மிகவும்‌ பணிவுடன்‌ நான்‌ விளக்கியிருந்தேன்‌. ஆனால்‌, 
வியப்பும்‌ கவலையும்‌ தரத்தக்க வகையில்‌ மிஷனரியார்‌ துண்டு 
வெளியீடு ஓன்றை பெவளியிட்டுள்ளனர்‌. அதை மிஷனரித்‌ 
தொண்டர்‌ ஒருவரே பலருக்கும்‌ வழங்கியதை நான்‌ கண்டேன்‌. 
அதில்‌ வேதங்களின்‌ கொள்கைகளுக்கு எதிராக நாத்திகப்‌ பிரசாரம்‌ 
செய்யப்பட்டுள்ளமையும்‌, அவற்றைக்‌ கடைப்பிடிக்கின்ற நம்மைப்‌ 
பற்றித்‌ தகுதியற்ற வசைக்‌ குறிப்புகள்‌ தொடுக்கப்பட்டுள்ளமையும்‌ 
மன வேதனையை உண்டாக்குகின்றன. இரண்டு ஆண்டு இடை, 


23 


வெளிக்குப்‌ பின்னா்‌. மீண்டும்‌ இவ்விதழை வெளியிடுமாறு அக்‌ 
கொடுஞ்செயல்‌ என்னைத்‌ தூண்டியது எனலாம்‌. £* 

இந்து சமயத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளுள்‌, “அனைத்தை 
யும்‌ பொறுத்துக்‌ கொள்ளுதல்‌ * என்பது முதன்மையானதா கும்‌. 
அந்து மிகுமானதும்‌ முற்போக்குத்‌ தன்மை வாய்த்குதுமான 
கொள்கையுணார்வில்‌ உளறிப்போன தான்‌, எத்தகைய சமய அமைப்‌ 
பினையும்‌ எதிர்க்க விரும்பவில்லை ; சிறப்பாகக்‌ கிறுத்துவ சமயத்தை 
எஇர்க்க நான்‌ சிறிதுகூட. விரும்பவில்லை. அதைப்‌ பின்பற்றுகின்ற 
வார்களுடைய உள்ளத்து உணர்ச்சிகளிடத்து எனக்குள்ள மதிப்பு 
அச்சமயத்தின்‌ குறைபாடுகளை வெளிப்படுத்திக்‌ காட்டவொட்‌ 
டாமல்‌ என்னைக்‌ கட்டுப்படுத்துகின்றது. கிறித்துவ எழுத்தாளர்‌ 
கள்‌ இந்து சமயத்தைப்பற்றி இழித்தும்‌ பழித்தும்‌ எழுதுகின்றனர்‌. 
அவை என்னைக்‌ கடுமையாகக்‌ தாக்கி எழுதுமாறு கதுரண்டுகின்‌ றன. 
ஆயினும்‌, நான்‌ அதைச்‌ செய்யப்‌ போவதில்லை. இறித்துவ எழுத்‌ 
தாளார்கள்‌ நம்முடைய சமயங்களை ஒப்பிட்டு அராய்வகதை இலக்கியப்‌ 
பண்பிற்கும்‌, நேர்மையாக உண்மையை தாடும்‌ நோக்கிற்கும்‌ 
பொருந்தக்கூடிய வகையில்‌, மிதமான நாகரிக மொழியில்‌ எழுத 
இசைவார்களானால்‌, தான்‌ சமய அராய்ச்சியில்‌ அளவுகடந்த 
மகிழ்ச்சியுடன்‌ ஈடுபடத்‌ தயாராக இருக்கிறேன்‌ *”. 

கடவுளின்‌ மூவொருமைக்‌ கோட்பாட்டைப்‌ பற்றிய ராம்‌ 
மோகனின்‌ கருத்தினை நேர்மையான முறையில்‌ எதிர்த்து வாதிட 
இயலாத டாக்டர்‌ மாரர்ஷ்மன்‌, மிகவும்‌ இஜிந்த முறையில்‌ இந்து 
சமயத்தைத்‌ தாக்கலானார்‌. “பொய்ம்மை: என்ற தகந்தையிடமிருந்து 
இந்துசமயம்‌ தோன்றியது என்று அவர்‌ கூறிப்பிட்டார்‌. அதற்கு 
“நாம்‌ மிகவும்‌ புனிதமான சமய சார்ச்சையில்‌ ஈடுபட்டுள்ளோம்‌ ; 
ஒருவரையொருவர்‌ இழிவாகத்‌ தாக்கும்‌ பணியில்‌ ஈடுபடவில்லை 
என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன்‌?” என்று ராம்மோகன்‌ 
மறுப்பு எழுதினார்‌. இச்சமயத்தில்‌ “இந்தியா கெஸட்‌ £” என்ற 
இதழின்‌ பதிப்பாசிரியர்‌ கிறித்துவ மிஷனரியாருக்கும்‌ நாம்மோக 
னுக்கும்‌ இடையே தடைபெற்றுவரும்‌ வழக்கெதுர்‌ வழக்குகளைப்‌ 
பற்றித்‌ தம்‌ இதழில்‌ பின்வருமாறு எழுதினார்‌: “இக்கருத்து மாறு 
பாட்டினால்‌ உண்டான போராட்டம்‌ ராம்மோகணிடத்துக்‌ கூர்த்து 
மதியும்‌, அளவையியல்‌ அறிவுத்‌ இறனும்‌, ஒப்பற்ற அமைதியான 
மனநிலையோடு எகையும்‌ வழக்கிடும்‌ ஆற்றலும்‌ அமைந்திருப்பதை 
மிகத்‌ தெளிவாக உலகிற்கு எடுத்துக்‌ காட்டுகிறது.” 

இவ்வாறு சமயக்கொள்கை மாறுபாட்டு வழக்கு முழுவதிலும்‌ 
சாம்மோகனருடைய அஉயார்ந்த பண்பாடு ஒனளிர்வதை தாம்‌ 
காணலாம்‌. மிகுத்த அடக்க உணர்வோடு கூடிய பெருந்தன்மைப்‌ 
பண்பிலிருந்து, சிறிதும்‌ பிறழாது அவர்‌ நடந்து கொண்ட்டார்‌. 
இதனால்‌, எப்பொழுதும்‌ இறந்த உள்ளத்தோடும்‌ தநோர்மையோடும்‌ 


௮௮ 


கும்‌ எதிரிகளிடத்தில்‌ அவர்‌ பமக முடிந்தது. வாகுத்தில்‌ ஈடுபட்ட 
பொழுது - சிறப்பாக அவருடைய எதிரிகள்‌ அவரைத்‌ தூற்றிய 
பொழுது - அவர்‌ அதிர்ச்சியும்‌ மனக்கொதுிப்பும்‌ அற்றவராகவே 
இருந்தார்‌. இத்தகைய முறையில்‌ பல ஆண்டுகளுக்கு வைஇக 
இத்துக்களையும்‌ கஇறித்துவ மிஷனரியாரையும்‌ எதிர்த்து அவர்‌ 
போராட நேரிட்டது. அவர்‌ மொழிந்த ஒவ்வொரு சொல்லிலும்‌, 
அவர்‌ எழுதிய ஓவ்வோர்‌ எழுத்திலும்‌ பகுத்தறிவுப்‌ பண்பும்‌, 
அனைத்துலகப்‌ பொதுமை யுணார்வும்‌, அறநெறி வேட்கையும்‌ 
பொரதித்துகி௨த்சன. 

ராம்மோகனிடத்துக்‌ காணப்பெற்ற மற்றொரு இறப்புமிக்க 
பண்ட தேோர்மையாகும்‌. ஒருமுறை அவர்‌ இறிக்துவ மிஷனரியாரோடு 
கலந்துரையாடிக்‌ கொண்டிருந்தார்‌. அப்பொழுது விவிலியத்தை 
மூலப்‌ பதிப்பில்‌ படிக்காது மொழிபெெயா்ப்புகளைப்‌ படித்துவிட்டு 
அவர்‌ வாதிடுவதாகக்‌ குறை கூறப்பெற்றது, அக்‌ குற்றச்சாட்டை 
அவா்‌ ஏற்றுக்கொண்டார்‌. இரண்டு அண்டுகளுக்கு மிஷனரி 
யாரிடம்‌ எத்தகைய வாகுத்துலும்‌ ஈடுபடாமல்‌, அவர்‌ இரேக்க, 
இலத்தீன்‌ மொழிகளைக்‌ கற்றுத்‌ கோ்ந்தார்‌. அவற்றுடன்‌ எபிரேய 
மொழியையும்‌ ஆர்வத்தோடு அவர்‌ கற்றார்‌. இதனால்‌ இரண்டு 
அண்டுகளுக்குப்‌ பின்னரே இந்தப்‌ “பிரமானிகல்‌ மேகசினை வெளி 
யிடுமாறு என்னைத்‌ துரண்டியது “ என்று அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
இக்‌ குறிப்பிலிருந்து, அவர்‌ இரண்டு அண்டுகள்‌ அமைதியாக 
இருந்தமைக்குரிய காரணத்தை தாம்‌ புரிந்துகொள்ளலாம்‌. றாம்‌ 
மோகன்‌ தொடங்கிய மறுமலாச்சி இயக்கத்தினால்‌ உருவாக்கப்‌ 
பட்டவர்‌ இரஹல்காஸ்‌ ஹல்தார்‌ என்பவராவர்‌. அவர்‌ * இந்தியன்‌ 
டயரி” என்று பத்திரிகையில்‌ 7852ஆம்‌ அண்டு, ஜூலை பத்மிதொன்ப 
தாம்‌ நாள்‌ பின்வருமாறு எழுதினார்‌ : * இன்று நான்‌ ஒரு யூதரைச்‌ 
சத்தித்தேதேன்‌. அவருடைய தாய்மாமன்‌ சிறந்ததோர்‌ எபிரேய 
மொழிப்‌ புலவராம்‌. விவிலியத்தை மூல மூதல்மொழியில்‌ தாமே 
படிப்பதற்காக, ராம்மோகன்‌ அவரிடம்‌ எபிரேய மொழியைக்‌ கற்று 
வருவதாக அந்து மனிதர்‌ குறிப்பிட்டார்‌ *, 

பிரமானிகல்‌ மேகசினுடைய தான்காவது இதழில்‌ சிவபிரசாத்‌ 
சார்மா என்ற புனைபெயரில்‌, ஒரு கட்டுரையை ராம்மோகன்‌ எழுது 
இருந்தார்‌. அக்கட்டுரை 7623ஆம்‌ ஆண்டு, நவம்பர்‌ பதினைந்தாம்‌ 
நாள்‌ வெளியிடப்பெற்றது. அக்கட்டுரை, * கிறித்துவ சமயக்‌ கோட்‌ 
பாடுகளை இந்து சமயத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ மறுப்பதற்குரிய 
காரணங்கள்‌ ' என்ற கலைப்பில்‌ எழுதப்பெற்றதாகும்‌. அக்கட்டுரை 
யில்‌ கிறித்துவார்களால்‌, குங்கள்‌ சமயத்தின்‌ முகுன்மையான கோட்‌ 
பாடுகள்‌ என்று கருதுப்பெற்ற மூவோருமைக்‌ கோட்பாட்டையம்‌ 
கிறித்துவின்‌ கழுவாய்‌ வழங்கும்‌ முறையையும்‌ அவர்‌ நன்கு 
ஆராய்ந்து அதிலுள்ள குற்றங்களைச்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. அவருக்குப்‌ 


25 


பழகிப்‌ போன அளவையியல்‌ பகுப்பாய்வு முறையும்‌, அவருடைய 
பகுக்குறிவுப்‌ பண்பும்‌ அவ்விரு கோட்பாடுகளை அறிவுக்குப்‌ பொருந்‌ 
தாகவை என்பதை உலகிற்கு உணர்த்த உறுதுணையாக இருந்துன. 

மிஷனரியைச்‌ சேர்ந்த பாதிரிமார்கள்‌ கொடர்ந்து வேதாந்தக்‌ 
கோட்பாடுகளை மட்டமான முறையில்‌ தாக்கி வந்தனர்‌. அவர்க 
ளுடைய தாக்குகுல்களுக்கு எதிராக வேதாந்தகு தத்துவத்தின்‌ 
உண்மை இயல்புகளை அவர்‌ நிலைநாட்ட அரும்பாடுபட்டார்‌. அதி 
துடன்கிறித்துவ சமய தத்துவத்தில்‌ காணப்பெறும்‌ குறைபாடுகளைச்‌ 
சுட்டிக்காட்டி அவற்றிற்குப்‌ பொருத்தமான விளக்கத்தைக்‌ தரு 
மாறு அவர்‌ வேண்டினார்‌. * அமைதிக்கும்‌ இன்பத்திற்கும்‌ வழி 
காட்டும்‌ இயேசுகாதரின்‌ அறவுரைகள்‌ * என்ற ரசூவின்‌ முன்‌ 
னுரையில்‌ அவர்‌ கீழ்க்காணுமாறு எழுதினார்‌: *இக்‌ காரணங்களினால்‌ 
அக்‌ கருத்துக்களைப்‌ பற்றிய ஆராய்ச்சியில்‌ நான்‌ ஈடுபடுவகை 
திறுத்திக்கொள்ளுகின்றேன்‌. தற்சமயம்‌ என்னுடன்‌ படைக்கப்‌ 
பட்ட உயிர்களின்‌ முன்னால்‌ இயேசு பெருமானின்‌ கருத்துரைகளை 
வைப்பதோடு என்னுடைய பணியை நிறுத்திக்‌ கொள்ளுகிறேன்‌. 
அகுற்காக ஆங்கிலத்திலிருந்து விவிலியத்‌ திருமறையை சமஸ்கிருதத்‌ 
இலும்‌, வங்காள மொழியிலும்‌ நான்‌ மொழி பெயர்த்துத்‌ 
குருகிறேன்‌ *'. 

எதிர்பாராததோர்‌ இடத்திலிருந்து ராம்மோகனருக்கு இச்‌ 
சமய சர்ச்சையில்‌ ஆதரவு இடைத்தது. பாப்டிஸ்ட்‌ மிஷனரி 
ஹம்‌ நகர்க்கு) சங்கத்குச்‌ சேர்ந்து திருத்தொண்டரான 
தவத்திரு வில்லியம்‌ ஆதாம்‌ என்பார்‌, மூவொருமைக்‌ கோட்‌ 
பாட்டிற்கு எதிராக சாம்மோகன்‌ தெரிவித்த “இகுய்வ 
வொருமைக்‌ * (பீஸ்கார்கமம்சாடு கோட்பாடே சாலவும்‌ சிறந்தது ? 
பொருத்தமானது; போற்றத்தக்கது என்று பாராட்டினார்‌. தம்‌ 
முடைய தனியோொருமைக்‌ கிறித்துவக்‌ கோட்பாட்டிற்கு எல்லா 
வகையிலும்‌ பொருத்தமானது அவருடைய மறுப்புக்கள்‌ என்ப 
எடுத்துரைப்பதன்‌ மூலம்‌, ஆதாம்‌ பாதிரியாரும்‌ * மூவொருமைக்‌ 
கோட்பாட்டை ” வெறுத்து ஒதுக்கினார்‌. இச்செயல்‌ கல்கத்தாவி 
லிருந்த ஐரோப்பிய சமூகத்தஇனரிடத்து சலசலப்பை உண்டாக்கியது. 
விரைவில்‌ தவத்திரு ஆதாமிற்கு “வீழ்ச்சியூற்ற இரண்டாவது 
ஆதாம்‌ ”” என்ற பட்டம்‌ சூட்டப்பெற்றது. அவர்மீது ஐரோப்‌ 
பியருக்கு வெறுப்புணர்ச்சி பொங்கி எழுந்தது. ஓரு சமயம்‌ கல்‌ 
கத்தாவிலிருந்த கிறித்துவ சமயத்‌ தலைமைக்குரு, ஆதாமின்‌ மீது 
- நாத்திகர்‌ * என்ற குற்றத்தைச்‌ சாட்டி இந்தியாவிலிருந்து தாடு 
கடத்தவும்‌ துணிந்தார்‌. ஆனால்‌, அவருடைய முயற்சி தோல்வி 
யுற்றது. கிறித்துவ சமயத்தின்‌ கட்டுத்திட்டங்களுக்கு அடங்கி 
நடக்காதவர்களை நாடு கடத்துவது பழைய வழக்கம்‌. அத்தகைய 
குண்டனை கொடுக்கப்பட்ட பொற்காலம்‌ மலையேறிவிட்டதை இங்கி 


26 


லாந்தின்‌ அட்டர்னி ஜெனரல்‌ கல்கத்தாவின்‌ தலைமைக்‌ குருவிற்குத்‌ 
தெரிவித்தார்‌. ப 

கிறித்துவ சமய இறையியல்‌ கோட்பாடுகள்‌ மறுத்துரைத்து, 
இயேசு கிறித்துவின்‌ அறவுரைகளும்‌ போதனைகளும்‌ சிறந்தவை 
என்பதை திலைநாட்ட. செராம்பூர்‌ மினரியாரால்‌ * இந்தியாவின்‌ 
நண்பன்‌ * (11 நாறும்‌ மீ [மள்‌்க) என்ற பத்திரிகை நடக்கப்‌ 
பட்டுவந்தது. அதனுடைய இருபதாம்‌ இதழில்‌ ஒரு கட்டுரை 
வெளிவந்தது. அதை *ஒரு கிறித்துவ மிஷனரியார்‌ £ எழுதியதாக 
அதில்‌ குறிப்பிடப்பட்டிருந்தது. நாம்மோகனைத்‌ தாக்கும்‌ வகை 
யில்‌ அக்கட்டுரை அமைந்திருந்தது. கிறித்துவ சமயத்தினருக்கு 
இருக்கலாகாது கொடிய பகைமையுணர்ச்சி அதில்‌ பொங்கி 
வழிந்தது. தேவையற்ற வெறுப்பும்‌, பகைமையும்‌ கொண்டு எழுதப்‌ 
பெற்ற ௮க்கட்டுரைக்கு, பதில்‌ விடுக்க ராம்மோகன்‌ முன்வந்தார்‌. 
அமைதியாகவும்‌ அருளுணர்வோடும்‌ அழகியதகதொரு சிறு புத்த 
சத்தை அவர்‌ வெளியிட்டார்‌. அது * இயேசுபெருமானின்‌ அறு 
வுரைகள்‌ £ என்ற நூலிற்கு ஆகுரவாகக்‌ கிறித்துவசமயப்‌ பெரு 
மக்களுக்கு விடப்பட்ட வேண்டுகோளாகும்‌. தெளிவான சித்தனை 
யும்‌, பகுப்பாய்வு முறைக்கீர்ப்பும்‌, பெருந்தன்மையான அடக்கமும்‌ 
கொண்ட தலைசிறந்த புத்தகமாக அது சிறப்புற்று விளங்குகிறது. 

6 இந்தியாவின்‌ நண்பன்‌ ' என்ற ஏட்டின்‌ இருபதாம்‌ இதழமைகீ 
கூர்ந்து நான்‌ படித்தேன்‌, அதில்‌ காணப்பெற்ற குறிப்புக்கள்‌ சில 
எனக்கு ஒரே சமயத்தில்‌ ஏமாற்றத்தையும்‌ வியப்பையும்‌ அளித்தன. 
அண்மையில்‌ புப்பிக்கப்பெற்ற “இயேசு பெருமானின்‌ அற 
வுரைகள்‌ ” என்ற என்னுடைய நூலைப்பற்றி, “ஒரு கிறித்துவ மிஷ 
னரியார்‌ ' என்ற புனைபெயரில்‌, ஒரு பண்பாளர்‌ அவ்வாறு பண்பற்ற 
வகையில்‌ எழுதி இருந்தார்‌. அத்துடன்‌ அவ்வேட்டின்‌ பதப்‌ 
பாசிரியரும்‌ அதே போக்கில்‌ அந்நூலைப்‌ பற்றித்‌ தம்‌ கருத்துக்களை 
எழுதியுள்ளார்‌.” என்று ராம்மோகன்‌ தம்‌ முன்னுரையில்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. 

மேலும்‌, ““அவா்கள்‌ தெரிவித்துள்ள மறுப்புரைகளின்‌ உண்‌ 
மையை ஆராய்ந்து வெளியிடுவதற்கு முன்னர்‌, நான்‌ பொது 
மக்களுக்கு ஒரு வேண்டுகோள்‌ விடுக்க விரும்புகின்றேன்‌. நூலாூரி 
யரை நாகரிகமற்ற முறையில்‌ கிறித்துவ சமயத்தினருக்கு ஒவ்வாத 
வகையில்‌ அவ்வேட்டின்‌ பதிப்பாடரியர்‌ தாக்கியுள்ளார்‌. கருத்துக்‌ 
களைக்‌ தாக்காது, கருத்துக்களை வெளியிட்ட. மனிதனைக்‌ தாக்குவது 
நாகரிசமற்ற செயல்‌. அந்நுரலாசிரியனைப்‌ *புறச்சமயப்‌ பேய்‌” 
என்று இழித்துரைப்பது வருந்தத்‌ கக்கதாகும்‌. இதைப்‌ பொது 
மக்கள்‌ அருள்கூர்ந்து அிந்துத்துப்‌ பார்க்க வேண்டுகின்றேன்‌. 
கிறித்துவ சமயத்திற்கு இன்றியமையாத உண்மை, அன்புக்கனிவு, 
பரந்த உள்ளம்‌ என்ற பண்புகளுக்குப்‌ புறம்பாக அப்பதப்பாகிரியா்‌ 


ன்‌ 


எழுதி இருக்கின்றார்‌. அப்பண்புகள்‌ ஒவ்வொன்றும்‌ கிறித்துவ 
சமயத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகளாகும்‌. இவ்வாறு தான்‌ 
கூறுவகுற்குரிய காரணம்‌ வாசகர்களுக்கு எளிதில்‌ புரியுமென நான்‌ 
நம்புகிறேன்‌. உண்மையான இறித்தவன்‌, மற்ற மனிதர்களைப்‌ 
““புறச்சமயப்‌ பேய்கள்‌ '* என்று துூற்றுவகுற்குத்‌ தயங்குவான்‌..... ட்‌ 
விவிலியத்தின்‌ புதிய ஏற்பாட்டில்‌ காணப்பெறும்‌ அறடுிநறிக்‌ 
கொள்கைகளைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ தொகுத்து, * அமைதிமிகு இன்ப 
வாழ்க்கைக்கு வழிகாட்டி” என்ற நூலை உலகிற்கு அளித்கு ஆசிரி 
யரைப்‌ *-புறச்சமயப்‌ பேய்‌ ”” என்று பழிப்பது பொருந்துமா? அவ்‌ 
வேட்டின்‌ பதிப்பாசிரியருக்கோ கட்டுரையாகிரியருக்கோ இது அற 
மாகுமா? * இயயேசுபெருமானின்‌ அறவுரைகள்‌ ? என்ற நூல்‌, சமயம்‌ 
அறநெறி ஆகியவற்றின்‌ சிறந்த உண்மைகளைக்‌ கொண்டதாகும்‌. 
அவ்வண்மைகளை உரைத்தவர்‌ இப்பேரண்டத்தினைப்‌ படைத்துக்‌ 
காக்கும்‌ இறைவன்‌ என்று அந்நுரலாசிரியன்‌ கருதுகிறான்‌. மனித 
இனத்தின்‌ ஓழமுகலாற்றிற்குக்‌ தேவையான தெறிமுறைகளைப்‌ 
போதிக்கும்‌ அறவுரைகளாகவே அவற்றைத்‌ தொகுத்து சிரியன்‌ 
கருதுகிறான்‌. அக்குகைய ஒருவனைப்‌ “புறச்சமயப்‌ பேய்‌” என்று 
பழிப்பது பொருந்துமா ? இகை வாசகர்கள்‌ அருள்கூர்ந்து சிந்தித்‌ 
துப்‌ பார்க்குமாறு. வேண்டுகின்‌ ன்‌.” 

புதிய ஏற்பாட்டில்‌ காணப்பெறும்‌ கிறித்துவின்‌ அறநெறிக்‌ 
கொள்கைகளைச்‌ சமயக்கோட்பாடுகளிலிருத்து ராம்மோகன்‌ தனியே 
பிரித்தெடுத்தார்‌. மேலும்‌, அவர்‌ விவிலியத்தில்‌ உள்ள வழிபாட்டு 
முறைகளைப்‌ புறக்கணித்து அறநெறிக்கொள்கைகளை மட்டும்‌ ஒரு 
நூலாகக்‌ தொகுத்தார்‌. இச்செயல்‌, கிறித்துவ மிஷனரியாருக்கு 
மாபெரும்‌ “பாவச்‌ செயலாகத்‌ தோன்றியது. கிறித்துவின்‌ 
போதுனைகள்‌ மட்டுமே மனித இனம்‌ முழுமைக்கும்‌ வழங்கப்பெற்ற 
நற்செய்திகள்‌ என்பது ராம்மோகனுடைய நம்பிக்கை, அகை 
அவர்‌ அழுத்குந்‌ திருத்தமாக எடுத்துரைத்தார்‌. ஆனால்‌, கிறித்து 
வின்‌ கிறப்புமிக்க அறவுரைகளை ஏற்றுக்கொள்ளுவதற்கு அச்சமயக்‌ 
கொள்சைகளும்‌ வழிபாட்டுமூறைகளும்‌ இடையராக இருத்து 
வருகின்றன என்று அவர்‌ அறிவித்தார்‌. இச்செயல்‌ கிறித்துவ 
மிஷனரியாருக்கு ஆத்திரத்தை உண்டாக்கியது. இம்முயற்கிக்காக 
“உண்மையினை மாறைத்து இங்கு செய்கின்றவர்‌”” என்ற அவதுரருன 
பட்டத்தை மிஷனரியாரர்‌ அவருக்குக்‌ கொடுத்தனார்‌. 

இவ்வேண்டுகோளை, நாம்மோகன்‌ என்றும்‌ நாம்‌ மறக்க இய 
லாத இனிய சொற்களைக்‌ கொண்டு பின்வருமாறு முடித்தார்‌: 
்‌: மனிதர்களுக்கு இடையே உள்ள வேற்றுமைகளையும்‌ வெறுப்பை 
யும்‌ அழிக்கும்‌ அற்றல்‌ உடையதூாகச்‌ சமயத்தை தமக்குக்‌ கடவுள்‌ 
அளிக்கட்டும்‌. அது மனிக இனத்தின்‌ அமைக்கும்‌ ஒருமைப்‌ 
பாட்டிற்கும்‌ இயைந்ததாக இருக்குமாறு செய்க /** என்பது அவ 


28 


ருடைய விமைவம்‌ விர௫ுப்பமுமாஞம்‌, *அனைகுதுலச சமயத்தின்‌ * 
கருமுதல்‌ தொடக்கத்தை நாம்‌ முதன்முதலாக இங்குத்‌ தெளி 
வாகக்‌ காணுகிறோம்‌. நாம்மோகன்‌ கழுவாய்‌ வழங்கல்‌, மூவொரு 
மைக்‌ கோட்பாடு போன்றவற்றை நுட்பமாக ஆராய்ந்து, விளக்கி 
யுள்ளார்‌. கிறித்துவசமய இறையியலில்‌ அவருக்கு இருத்த ஆழ்த்த 
அதிவை இச்செயல்‌” புலப்படுத்துகின்றது. இந்த அறிவினைத்‌ 
தமக்கு நல்லதொரு கருவியாகக்‌: கொண்டே, குறுகிய மனப்‌ 
பான்மையோடு கிறித்துவப்‌ பாதிரிமார்கள்‌ வேதாந்தத்திற்கும்‌ 
இந்துசமயத்துற்கும்‌ எதிராகத்‌ தாக்கியபொழுது அவர்‌ எதிர்த்துப்‌ 
போராடினார்‌. 

இந்தியாவிலிருந்து கிறித்துவ மிஷனரிமார்கள்‌ ராம்மோகனைக்‌ 
காட்டுமிராண்டித்தனமாகத்‌ தாக்கி வந்தனர்‌. எனினும்‌, அவ 
ருடைய நூல்களையும்‌, துண்டு வெளியீடுகளையும்‌ ஐரோப்பாவும்‌ 
அமெரிக்காவும்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியோடு வரவேற்றுப்‌ போற்றின-. 
வேதாந்தத்தைப்பற்றி அவம்‌ எழுதிய ஆங்கில நூல்‌ 7576ஆம்‌ 
ஆண்டில்‌ வெளிவந்தது. இங்கிலாந்திலிருந்து வெளிவந்த இதழ்‌ 
களும்‌, ஐரோப்பாவின்‌ பல்வேறு பகுதிகளிலிருந்தும்‌ வெளிவந்த 
இதம்களும்‌ அகைச்‌ சிறந்ததொரு முயற்கி என்று போற்றிப்‌ 
பாராட்டின்‌. அவற்றுள்‌ * இறையியலும்‌ பொது இலக்கியமும்‌ பற்‌ 
றிய களஞ்சியம்‌ £ (1736 ]௦ரம்ரபிது 1300070௦19 மீ '1%2௦1௦ஸு ௧௩3 வேராக] 
உறவாக) என்ற இங்களிதழான ஆராய்ச்சி ஏடு, ராம்மோகளனின்‌ 
வேதாத்தகத்தைப்‌ பற்றிய ஆராய்ச்சி நூலிற்கு மிக விரிவானதொரு 
£௦திப்புரையை மற்றவற்றிற்கு இடையில்‌ எழுதியது: “பிராமணரான 
ராம்‌ மோகன்ராய்‌ ஓர்‌ இந்து. அவர்‌ அருள்வெளிக்கோட்பாட்டை 
ஏற்காது இறையண்மைக்‌ கோட்பாட்டாளர்‌. கல்கத்தாவில்‌ இவ்‌ 
வாண்டு சிறியதொரு நூலினை அவர்‌ வெளியிட்டுள்ளார்‌. அதன்‌ 
பெயர்‌ “வேதாந்த கத்துவத்தின்‌ சுருக்கம்‌ * என்பதாகும்‌. அதில்‌ 
சிறப்புமிக்க வேதங்களின்‌ குறிப்பிடத்தக்க பகுதிகள்‌ அனைத்தும்‌ 
ஒன்றாகத்‌ கொகுக்கப்பெற்றுள்ளன. அவை அனைத்தும்‌ கருத்தாழம்‌ 
மிக்க அறிவுச்சடர்களாகும்‌. அவற்றில்‌ இயற்கைச்‌ சமயத்தின்‌ 
கொள்கைகள்‌ மிகவும்‌ பெருந்தன்மையோடு எடுத்துரைக்கப்‌ பெற்‌ 
றுள்ளன ; சிறு தெய்வங்களுக்குச்‌ செய்யப்படுகின்ற எல்லாவதை 
யான வழிபாடுகளையும்‌, சடங்குகளையும்‌, விழாக்களையும்‌, உணவு 
வேற்றுமைகளையும்‌ அந்நூல்‌ குறைபாடுமிக்க சமயத்தின்‌ கருவிகள்‌ 
என்று கூறுகிறது. இறைவனைப்‌ பற்றிய மெய்யுணர்வும்‌, இறைவ 
விடத்தில்‌ உண்மையான பக்தியும்‌ கொண்டவர்கள்‌, அவற்றைத்‌ 
சகேவையற்றவை என்று புறக்கணித்துள்ளனார்‌.” ” 

பிளாய்சின்‌ (181015) தலைமைக்‌ குருவாக அபே தஇிரிகோரி (கடட 
ோ2ஜ016) என்பவார்‌ இறப்புற்று விளங்கினார்‌. அவர்‌ பிரஞ்சு மொழி 
யில்‌ சிறிய நல்‌ ஓன்றை வெளியிட்டார்‌. அதில்‌ ராம்மோகளைப்‌ 


௮09 


பற்றிச்‌ சுவையான குறிப்புக்கள்‌ காணப்பெறுகின்றன. ** ஆறு 
மாதகுத்திற்கு ஒருமூறை வங்காள மொழியிலும்‌, ஆங்கிலத்திலும்‌ 
கும்முடைய இழறையியல்‌ கொள்கையை விளக்கியுரைக்கும்‌ கிறு நூல்‌ 
ஒன்றை அவா்‌ வெளியிட்டு வருகுருர்‌...... சுருத்து மாறுபாட்டால்‌ 
பிறர்‌ தாக்கி எழுதுவகையெல்லாம்‌ தமக்கு இன்பம்‌ அளிப்பதாகக்‌ 
கருதுகிறார்‌. அறிவிலோ, தத்துவ ஞானத்திலோ அவர்‌ குறைபாடு 
உடையவர்‌ அல்லார்‌. எனினும்‌, அவருடைய பொதுவான கருத்துக்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ அளவையியல்‌ அடிப்படையில்‌ சித்திக்கும்‌ முறை 
களில்‌ அவர்‌ குனிச்‌ சிறப்புடையவ௱ாகத்‌ கோன்றுகிரார்‌... .. அகப்‌ 
போன்றே இந்துக்களின்‌ அறிவுநலமிக்க தத்துவக்‌ கோட்பாடு 
களுக்கு இணையான கருத்துக்களை ஐரோப்பியருடைய நூல்கள்‌ 
ஒன்றிலும்‌ காணமுடியவில்லை என்று அவர்‌ அறுதஇயிட்டு உறுதி 
யாகக்‌ கூறுகிருர்‌.'? 

லண்டன்‌ மாதகரில்‌ இருந்த டாக்டர்‌ ரீஸ்‌ (௩௦) என்பவருக்குச்‌ 
சகல்கத்காவிலிருந்து ராம்மோகன்‌ 7824 அம்‌ அண்டு, ஜூன்‌ மாதம்‌ 
நான்காம்‌ நான்‌ ஒரு கடிதம்‌ எழுதியுள்ளார்‌ : 

* தவத்திரு ஐயா, 

கடந்த ஜூன்‌ பதினாறாம்‌ நாளிட்ட... தங்கள்‌ கடிதம்‌ கிடைத்தது. 
அத்துடன்‌ ஓரு புதக்தகக்கட்டும்‌ என்‌ பெயருக்கு வத்குது. 
அவற்றை மகிழ்ச்சியுடனும்‌ மனதநிறைவுடனும்‌ தாங்கள்‌ அனுப்பி 
யுள்ளதைக்‌ கண்டேன்‌. நான்‌ தெொகுத்கு - இயேசு பெருமானின்‌ 
அரநவுரைகள்‌ * என்ற நூலையும்‌, அகுற்கு ஆகரவாக என்னால்‌ எழுதப்‌ 
பெற்ற துண்டு வெளியீடுகளையும்‌ மறு பதிப்பாக வெளியிட்டதன்‌ 
மூலம்‌, குங்கள்‌ குழுவினர்‌ என்னையும்‌ ஒரு பொருட்டபாக மதித்துப்‌ 
பாராட்டியுள்ளமைக்கு நான்‌ பெருமைப்படுகிேறன்‌. 

துங்கள்‌ பாராட்டுகலைச்‌ கிறப்புமிக்க செயலின்மூலம்‌ எனக்குத்‌ 
தெரிவித்துக்கொண்ட அக்குழுவின்‌ உறுப்பின ர்களுக்கு, என்னுடைய 
உளங்களனிந்கது நன்றியினைக்‌ தெரிவிக்குமாறு மிகவும்‌ பணிவுடன்‌ 
தங்களை வேண்டுகின்றேன்‌... . கிறித்துபெருமானின்‌ அறவுரைகள்‌ 
எனிமையும்‌ தூய்மையும்‌ உடையன ; கெளிவுமிக்கவை 7; நடைமுறை 
வாழ்க்கைக்குப்‌ பொருந்திவருவன. பிற்கால ரோமானிய ஆஇக்‌ 
சத்தின்‌ கம்‌, அறிவிற்குப்‌ பொருந்தாக கருத்துக்களும்‌ புறச்சமயக்‌ 
சீகாட்பாடுகளும்‌ அவற்றில்‌ புகுத்தப்பெற்றன. அதனால்‌, அவ 
ருடைய உண்மையான அறவுரைகசளைக்‌ கண்டறிய முழடுயாமல்‌ 
போயிற்று. நான்‌, இப்பொழுது அவருடைய அறவுரைகசளை மட்டமும்‌ 
ஆராய்ந்குறிந்து அவற்றை உலகிற்கு உணர்த்த முயலும்‌ அரும்பணி 
யில்‌ ஈடுபட்டுள்ளேன்‌. இப்பணியில்‌ இங்கிலாந்திலும்‌ அமெரிக்கா 
விலும்‌ உள்ள நண்பர்கள்‌ பலர்‌ ஈடுபட்டுள்ளனர்‌. அவர்கள்‌ உண்‌ 
மையை தாடும்‌ வேட்கை யுடையவார்களாக உள்ளனர்‌. இவற்றை 
அறிந்து நான்‌ பெருமகிழ்ச்சி யடைகிேன்‌. அம்மகிழ்ச்சியை எடுத்‌ 


30 


துரைக்க எனக்குச்‌ சொற்களே கிடைக்கவில்லை. அத்தகைய பெரிய 
மனிதர்கள்‌ அடையும்‌ வெற்றி, சமய உலகில்‌ சீர்திருக்குத்திற்கு அடி 
கோலிய மார்ட்டின்‌ லூகுரும்‌ மற்றவர்களும்‌ அடைந்த 
மாபெரும்‌ வெற்றியோடு (அதைக்‌ காட்டிலும்‌ சிறப்புடையதாக 
இல்லையென்றாலும்‌) ஓப்புமையடையதாக அமையவேண்டுமொன்று 
நூன்‌, உண்மையில்‌ இறைவனை வேண்டி வழிபடுகின்றேன்‌. 
அச்சமயச்‌ சீர்திருத்தக்காரார்களே, மூதன்‌ முதலில்‌ முூழஜஹைப்‌ 
படுத்தப்பெற்று சமயக்கோட்பாடுகளிலிருந்து தெய்வீக அணையை 
வேறுபடுத்து அறிவகுற்கு வழிகாட்டியுள்ளனர்‌. அ றிவிற்குப்‌ 
பொருந்தாது வகையில்‌ வெளிவே!_மாகச்‌ செய்யப்பெறும்‌ சடங்கு 
களிலிருந்து வேறுபட்ட அறச்செயல்‌ விருப்பத்தைக்‌ கடைப்பிடிப்ப 
குற்குரிய நெறி முறைகளையும்‌ அவர்களே முதன்முதல்‌ வகுத்துத்‌ 
கதுந்தவராவர்‌. அவ்வழியில்‌ செல்லும்‌ என்னைப்‌ போற்றிப்‌ பாராட்‌ 
டும்‌ இப்பெருமக்கள்‌, துங்கள்‌ முயற்சியில்‌ பெருவெற்றி அடைய 
வேண்டுமென இறைவனிடம்‌ முறையிடுகன்ஜேன்‌.*” 

கிறித்துவ சமயத்தைப்‌ பற்றியும்‌, வேதாந்தத்தைப்‌ பற்றியும்‌ 
ராம்மோகன்‌ அராய்ச்சி நூல்களை வெளியிட்டார்‌. அவை அமெரிக்க 
ரால்‌ பெரிதும்‌ வரவேற்கப்‌ பெற்றன. அகிறப்பாகத்‌ தோரரோ 
(11மாலமி என்ற சான்றோராலும்‌ கடந்துநிலை தத்துவ அறிஞர்‌ 
களாலும்‌ (11காடிமப்மயர்க]1218) ஆர்வத்தோடு அவை போற்றப்‌ 
பெற்றன. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில்‌ *இராயின்‌ கொள்கைக்‌ 
குழு செழித்தோங்கத்‌ தொடங்கியது. 7894இல்‌ “இறந்த மன்றம்‌ ” 
(றம்‌ மலடி என்ற இகுமில்‌ மான்கியூர்‌ டேனியல்‌ கான்வே 
(14௦0001716 19௨1 (ேேராஷ) என்பவள்‌, “பிரிட்டனிலும்‌, மற்ற 
வெளிநாடுகளிலும்‌ “ஒருமைக்‌ கோட்பாட்டு சங்கத்தை அமைப்ப 
குற்குரிய அடிப்படையை உண்மையில்‌ அமைத்துக்‌ தந்தவர்‌ நாம்‌ 
மோகனரே யாவார்‌. அந்து இந்து ஆசாரியரின்‌ பற்றாளர்கள்‌ 
பல்வேறிட௨ங்களில்‌ இறைமைக்‌ கோட்பாட்டு இயக்கங்களைத்‌ 
சகதொடங்கியுள்ளனா்‌. அவற்றுள்‌ மதரா௫ில்‌ இரு. பாக்ஸ்‌ (12௦) 
என்பவர்‌ தொடங்கிய மன்றம்‌ சிறப்புமிக்கதாகும்‌. 7420 ஆம்‌ 
அண்டு, செப்டம்பர்‌ மாதுத்தில்‌ “ பாறாஞுமன்ற சங்கம்‌ * 
மெலொககாம்‌ லே), சென்னையில்‌ பணிபுரியும்‌ இந்திய ஓருமைக்‌ 
கோட்பாட்டினருக்கு ஐந்து இனி (சற்றேறக்‌ குறைய ரூ. 750)யை 
அனுப்பி வைத்குது. 7824இல்‌ கல்கத்தாவில்‌ ஆங்கிலேய 
இந்தியரின்‌ ஒருமைக்கோட்பாட்டுக்‌ தொழுகை மன்றத்தைக்‌ கட்டு 
வதற்கு 24 பவுன்சளை (ரூ. 360) அச்சங்கம்‌ உதவியது. இவ்வுண்மை 
கஞம்‌, நாம்மோகன்ராய்‌ மொழிபெயர்த்து அளிக்க இந்து சமயப்‌ 
பாசுரங்களும்‌, ஒருமைக்கோட்பாட்டு நெறியைக்‌ காட்டிலும்‌ உலகில்‌ 
விரிந்த ஒற்றுமையைக்‌ காண. இரு. பாக்சை விதித்தெழுமாறு 
செய்கன. அந்த இந்து, உண்மையிலேயே சிறந்ததொரு சித்தனை 


31 
றா எவ 


யாளர்‌ ஆவார்‌. அவருக்கு இணையாகக்‌ கிறித்துவ உலகில்‌ ஒருவரு 
மிலார்‌. மூகன்‌ முதலாக அவரிடமே கீழ்நாடுகளின்‌ சிந்தனை 
மேனாட்டுச்‌ சிந்தனையோடு மோதத்‌ தொடங்கியது. அது இன்று 
வரை நல்ல பயனை அளித்து வந்திருக்கிறது. 7847 அம்‌ அண்டு, 
மே 25ஆம்‌ நாள்‌ “தெற்குத்‌ கொமுகை மன்றத்தில்‌ * (இட 1௧1௧௦6 
பமக) அச்சங்கத்தின்‌ அறாவது அண்டு நிறைவு விழா மிகச்‌ 
சிறப்பாகக்‌ கொண்டாடப்‌ பெற்றது. குறித்து காலத்தில்‌ ராம்‌ 
மோகன்‌ அவ்விழாவில்‌ கலந்துகொண்டார்‌. அவ்விழாவிற்குப்‌ 
பிரான்சு, டிரான்்‌சல்வேனியா போன்ற நாடுகளிலிருந்து ஒருமைக்‌ 
கோட்பாட்டு இயக்கப்‌ பிரதிநிதிகள்‌ வந்திருந்தனா்‌. அவர்களோடு 
ஹார்வார்டு பல்கலைக்‌ கழகத்தின்‌ தலைவரான டாக்டர்‌ கர்கீலண்டும்‌ 
(1. யம) வந்திருந்தார்‌. ராம்மோகன்‌ சுருக்கமாக, ஆனால்‌, 
பிறருடைய கருத்தைக்‌ கவரும்‌ : வகையில்‌ பேசினார்‌. அவருடைய 
ஃவா்ச்சிமிகு ஆளுமை வந்கதுருந்தோர்க்குப்‌ பேரார்வத்தை 
அட்டியது ”*” என்று எழுதியுள்ளார்‌. 

கிறித்துவ சமயத்தின்‌ சடங்கு நெறிகளைக்‌ குறை கூறியதைப்‌ 
போன்ற முறையிலேயே, ராம்மோகன்‌ இத்துக்களின்‌ சமயக்‌ 
கொள்கைகளை மூடிமறைத்திருந்த கோட்பாடுகளையும்‌ வழிபாட்டு 
மூறைகளையும்‌ சாடினார்‌, கிறித்துவ சமயத்‌ தொண்டர்கள்‌ இந்து 
சமயத்தையும்‌ வவேதாந்தத்கையும்‌ தாக்குவதை எதிர்த்துக்‌ தற்காப்‌ 
புடன்‌' இந்து சமயச்‌ சடங்குகளும்‌ கொள்கைகளும்‌ சிறந்தவை 
என்று போராடியவா்களுள்‌ ராம்மோகன்‌ ஒருவரன்று. இத்துகைய 
ஒருகுலைச்‌ சார்பான சூறை அவரிடம்‌ என்றுமே இருத்ததில்லை. 
இது உண்மை நாடுவோரிடம்‌ இருக்கலாகாது குறை என்பதை 
அவர்‌ நன்கு அறிவார்‌. அனால்‌, சமயப்‌ பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வு 
காண்பகுற்குச்‌ சமயம்‌, கட்சி அகியவற்றின்‌ சார்புடையவார்கள்‌ 
இக்குறுகிய ஒருதலைச்‌ சார்பான முறையிலேயே பிரச்சனைகளை 
அணுகினர்‌... இந்துக்களின்‌ மிகச்‌ சிறந்து சமயச்‌ அஇந்தனைகளுக்கு 
முரண்பட்ட கோட்பாடுகளையும்‌, வழிபாட்டு முறைகளையும்‌ அவர்‌ 
மிக வன்மையாகக்‌ கசூற்றஞ்சாட்டிக்‌ கண்டித்து வந்தார்‌. ஆனால்‌, 
அவருக்கேயுரிய அசிறப்புமிக்க பணிவோடும்‌ கண்ணியத்தோடும்‌ 
அவற்றைத்‌ தாக்கினார்‌. எனினும்‌, என்றும்‌ சமய வெறியோடு 
அவற்றைக்‌ குவறற்றவை என்று அவர்‌ தற்காப்புணார்ச்சியோடு 
போற்றி அகுரிக்கவில்லை. 

அனைத்துலக சமயத்தை நாடுவோராக ராம்மோகன்‌ விளங்‌ 
கினார்‌. இந்து சமயம்‌, இஸ்லாம்‌, பெளத்தம்‌, கிறித்துவம்‌ ஆகியவை 
உலகத்தின்‌ நான்கு பெரிய சமயங்களாகும்‌. இந்தான்கு வகைச்‌ 
சமயங்களையும்‌ முதன்முதல்‌ ஒப்பிட்டு ஆராய்ந்தவர்‌ நம்‌ ராம்‌ 
மோகன்‌ ராயாவார்‌. அவற்றின்‌ அடிப்படையில்‌ இழையோடிச்‌ 
செல்லும்‌ ஒற்றுமைப்‌ பண்புகளைக்‌ கண்டறிவதில்‌ அவர்‌ பேரீடுபாடு 


22 


கொண்டிருந்தார்‌. உலகச்‌ சமயங்களைச்‌ சமரசப்‌ பண்போடு 
அணுகாது, தொகுப்புமுறை அராய்ச்சி நோக்கோடு அவர்‌ அணு 
கினூர்‌. சமயங்களின்‌ ஓப்பியல்‌ ஆராய்ச்சி முறைக்கு அவா்‌ முன்னோடி. 
யாக விளங்கினார்‌ என்று பேராசிரியர்‌ மோனியார்‌ வில்லியம்ஸ்‌ குறிப்‌ 
பிட்டுள்ளார்‌. கிழக்கிற்கும்‌ மேற்கிற்கும்‌ இடையே தொகுத்துக்‌ 
காணும்‌ முறையை முதன்முதல்‌ செயல்படுத்தியவர்‌ நாம்மோகன்‌ 
என்று மாக்ஸ்முல்லர்‌ கருதுகிறார்‌. இச்சமயங்களுக்கு இடையே 
அனைத்துலக இசைவினை உண்டாக்குவதுற்குச்‌ சமயங்களில்‌ சீர்திருத்‌ 
துங்கள்‌ பல செய்யவேண்டும்‌ என்பதை அவர்‌ நன்குணர்ந்திருந்தார்‌. 
ராம்மோகன்‌ ராயின்‌ சிந்தனைகள்‌, செயல்முறைகள்‌ முதலியவற்றுள்‌ 
சிறப்புற்று விளங்கும்‌ இவ்வியல்பைப்பற்றி டாக்டர்‌ பிரஜேந்திரநாத 
சீல்‌ தம்முடைய விரிவுரையில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. ராம்மோகன்‌ 
எவ்வாறு “முன்னோடியாகவும்‌, உண்மை நிலையில்‌ புதிய இந்தியா 
வின்‌ குந்தையாகவும்‌ £* விளங்குகிறார்‌ என்பதை அவர்‌ கெளிவறுத்தி 
யுள்ளார்‌. 

ராம்மோகனருடைய நண்பராகவும்‌, உடன்‌ பணிபுரிந்தவரு 
மாகவும்‌ கல்கத்தாவில்‌ விளங்கியவர்‌ தவத்திரு. வில்லியம்‌ ஆதாம்‌ 
என்பவராவார்‌. நாயைப்பற்றி அப்பெரியார்‌ தெரிவித்துள்ள 
பாராட்டுரைகள்‌ இங்குக்‌ குறிப்பிடத்‌ தக்கன. “அவர்‌ உரிமையோடு 
இருப்பார்‌; அல்லது உரிமையே அற்றவராக இருப்பார்‌. அவர்‌ 
உரிமைமிக்க சூழ்நிலையில்‌ வாழ விரும்பினார்‌. அகுற்கேற்ற சூழ்நிலை 
இல்லாகபொமுது அவர்‌ அத்தகையதொரு சூழ்நிலையைப்‌ படைக்‌ 
துக்‌ கொண்டடார்‌. “என்‌ மனமே என்னுடைய இராச்சியம்‌? என்று 
பழைய ஆங்கிலக்‌ கவிஞன்‌ ஓருவன்‌ கூறியகை அவம்‌ முற்றிலும்‌ 
உணர்ந்திருந்தார்‌.  இவ்வுரிமைமிக்க இராச்சியத்தில்‌ இருந்து 
கொண்டு முறைகேடான ஆன்மிக, சமூக, அரசியல்‌ கொடுமை 
களுக்கு எதிராக ஓயாது, சோர்வு அடையாது அவர்‌ தாக்குதல்கள்‌ 
நடத்தி வந்தார்‌. சூழ்நிலைகளின்‌ உந்துதலால்‌ அத்தாக்குகுல்களின்‌ 
முழுவடிவமாக அவர்‌ விளங்கினார்‌. அவற்றைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ 
நடிகராகவோ, அவற்றால்‌ உண்டாகும்‌ விளைவுகளை மஒழ்ச்சியோடு 
ஏற்றுக்கொள்ளும்‌ அறவோராகவோ அவர்‌ விளங்கினார்‌. அவற்றின்‌ 
மத குருவாகவோ, அக்கோடுமைகளுக்குப்‌ பலியிடப்பெறும்‌ பலிப்‌ 
பொருளாகவோ அவர்‌ வாழ நோர்ந்தது. மிகவும்‌ நேர்மையாகச்‌ 
சொல்லுவதென்ருல்‌-- அவருடைய பெருமதிப்பிற்குரிய நிலையில்‌ 
பேசுவகென்றால்‌--அன்மிக, சமூக முறைகளால்‌ உண்டான 
கொடுமைகள்‌ அவரிடத்துப்‌ புதுமையானதும்‌, மனக்கசப்பை 
உண்டாக்கக்‌ கூடியதும்‌, பெருங்கேடு பயக்கக்‌ தக்கதுமான வேறு 
பாட்டுப்‌ பண்புகளையும்‌, சிறப்புரிமைகளையும்‌ அவருக்கு அளித்‌ 
திருந்தன என்று நாம்‌ கூறலாம்‌. அவருடைய ஆன்மாவின்‌ ஆற்றல்‌ 
மிக்க உணர்ச்சியாக, விடுதலை வேட்கை கலந்து இருந்தது- என்று. 


33 


நாம்‌ கூறலாம்‌. அனால்‌, அது வெறும்‌ உடல்‌ சார்பான விடுதலை 
வேட்கை அன்று. உள்ளத்திற்குத்‌ தேவைப்படும்‌ உரிமை வேட்கை 
யாகும்‌ அது! அதாவது செயல்புரிவகதற்கு மட்டும்‌ தேவையான 
உரிமை வேட்கையன்று/ சிந்தனைக்குக்‌ கேவைப்படும்‌ உரிமையையே 
அவர்‌ நாடினார்‌. தம்முடைய சொந்த சமயத்தைச்‌ சேர்ந்த மக்களும்‌ 
தம்முடைய சொந்த தாட்டின்‌ பழக்கவழக்கங்களும்‌, தம்முடைய 
குடும்பம்‌, கால்வழி, தம்முடைய சொற்கு நிலைமை ஆகியவற்றின்‌ 
தளைகளைப்‌ பெரிதும்‌ இயல்பூக்கத்தினால்‌ அவர்‌ பிய்த்து எறிந்தார்‌. 
மேலும்‌, அவற்றைத்‌ தம்‌ கால்களினால்‌ மிதித்து அழித்தார்‌. அவரு 
டைய பாதையில்‌ இடையூறுகள்‌ உண்டாகுமானால்‌, அவர்‌ அறிதும்‌ 
கவலையுறாமல்‌ அவற்றைக்‌ கலை$ழாக மாற்றி அமைத்தார்‌. அவரு 
டைய எந்தனை உரிமையின்மீது, மறைமுகமாகவேனும்‌ தாக்குதல்‌ 
நடைபெற்றால்‌, கட்டுப்படுத்த முடியாக ஆழ்ந்த மனவருத்தத்‌ 
துடனும்‌, மானக்கேட்டுடனும்‌ அதை அவர்‌ எதிர்க்கலாளுர்‌ ..... 
துனியுரிமையில்‌ அவர்‌ கொண்டிருந்த இந்த அசைக்கமுடியாத 
பற்றுதலும்‌, அவருடைய சிந்தனை உரிமையில்‌ சிறிது பறிக்கப்படும்‌ 
என்பதை உணர்ந்து அளவில்‌ அவரிடத்து உண்டான உணர்சி 
வயமான பொருமை இயல்பும்‌, பிறருடைய ஓத்த உரிமைகளை 
உணர்ந்து போற்றும்‌ பண்பும்‌ அவருடைய அிறப்புமிக்கப்‌ பண்பு 
களாகும்‌. அவர்‌ சமயத்திலும்‌, அரசியலிலும்‌ தம்முடைய கருத்‌ 
இற்குப்‌ பெரிதும்‌ வேறுபட்டவர்களையும்‌ மதித்துப்‌ போற்றினார்‌. 
இயற்கைச்‌ சட்டங்களையும்‌, சமூக நியதிகளையும்‌ தம்முடைய எிர்ப்‌ 
பற்ற தலைமையின்‌ &ழ்ப்‌ படிந்தொழுகுமாறு செய்து மக்களுடைய 
உரிமைகளையும்‌ அவர்‌ என்றும்‌ மதித்துப்‌ போற்றிஞர்‌.......... இத்து 
உரிமை வேட்கை அந்து மனிதரின்‌ தனிச்‌ சிறப்புவாய்ந்த பண்பாக 
விளங்கியது.......இத்த உரிமை வேட்கை, நன்கு ஒழுங்குபடுத்தப்‌ 
பெற்றதும்‌, தன்னடக்கம்‌ வாய்தந்துது மாச அவரிடத்து இருத்தது, 
குனி மனிதனுக்கும்‌ சமூகத்திற்கும்‌ மிகச்‌ சிறந்த பணிகள்‌ பலவற்றை 
ஆற்றவல்லது * தன்னுரிமை” என்பது அவருடைய அசைக்கமுடியாத 
அறிவுநலம்‌ கனிந்த நம்பிக்கையாகும்‌. அதிலிருந்தே அவருடைய 
உரிமை வேட்‌.கை ஊற்றெடுத்தது, ஒரு குறிப்பிட்ட சமூகக்தினரோ, 
நிறத்தினரோ, இனத்தினரோ. தேசிய இனத்தவரோ, சமயத்‌ 
தினரோ மட்டும்‌ தன்னுரிமையுடையவர்களாக இன்புற்று வாழ 
வழிவகை செய்ய அவர்‌ முயலவில்லை. அவருடைய பரிவுவுணர்ச்சி 
மனித இனம்‌ முழுவதையும்‌ தழுவியதாகும்‌**. இவை ராம்மோகன 
ரைப்பற்றி தவத்திரு, ஆதாம்‌ அவர்கள்‌ கொண்டிருந்த கருத்துக்‌ 
களாகும்‌, 


24 


கல்விச்‌ சீர்திருத்தம்‌ 


பல நூற்றாண்டுகளாக ஆழ்ந்து உறக்கத்தில்‌ மெய்ம்மறந்து 
கிடக்கும்‌ இந்திய தேசிய இனத்தை, விமழிப்புறச்‌ செய்வதற்குக்‌ 
கல்விமுறையில்‌ மாற்றம்‌ செய்யப்பெற வேண்டும்‌ என்பதை 
நாம்மோகன்‌ மிக நன்றாக உணர்நத்தஇுருந்தார்‌. எனவே, அன்றைய 
இந்தியாவில்‌ நிலவிய கல்விமுறையைப்‌ புரட்சிகரமாக மாற்றி 
யமைக்க வேண்டும்‌ என்று அவர்‌ கருதினார்‌. :அனைத்துதாட்டுச்‌ 
சட்ட ஒஓப்புரவுப்‌ பண்புகளில்‌ இந்தியா மீண்டும்‌ தனக்கு உரிய 
இடத்தைப்‌ பெறவேண்டும்‌ என்றால்‌, அதற்குக்‌ தேவையானது 
பகுத்துறிவுக்குகந்ததும்‌, அறிவியல்‌ நெறியில்‌ அமைந்ததுமான 
கல்வி முறையேயாகும்‌ என்பதை அவர்‌ எடுத்தியம்பினார்‌. சமஸ்‌ 
கிருத மொழிக்‌ கல்வி நெடுங்காலமாக இந்தியாவில்‌ நிலவி வந்தது. 
கம்பெனியாரின்‌ அரசு இந்துப்‌ பண்டிதார்களைக்‌ கொண்டு சமஸ்‌ 
கிருதப்‌ பள்ளிகளை அமைத்துப்‌, பழைய கல்வி முறையை வளர்ப்பது 
என்று முூடிவுசெய்கது. இதை, ராம்மோகன்‌ மிக வன்மையாக 
எதிர்த்தார்‌. இயற்கை அறிவியல்‌, பெளதிகம்‌, வேதியல்‌, ச௪ணிதம்‌ 
போன்ற பல புதிய அறிவியல்‌ கலைகளைக்‌ கற்பிக்கவேண்டும்‌ என்று 
அவர்‌ விரும்பினார்‌. கவர்னர்‌ ஜெனரலாகப்‌ பணிபுரிந்த ஹாம்‌ 
ஹெொஸ்ட்‌ பிரபுவிற்கு, அவா்‌ 7823ஆம்‌ அண்டு, தஇசம்பா்‌ 77ஆம்‌ 
நாள்‌ ஒரு கடிதம்‌ எழுதினார்‌. அக்‌ சுடிதத்தில்‌ பின்வருமாறு அவர்‌ 
குறிப்பிட்டிருந்தார்‌ : 

** இந்தியாவில்‌ நெடுங்காலமாக வழக்கத்தில்‌ இருந்துவருகின்‌ ற 
கல்வி அறிவைப்‌ பரப்புவதற்கு, இந்துப்‌ பண்டிதுார்களைக்கொண்டு 
சமஸ்கிருதப்‌ பள்ளிகளை அரனார்‌ நிறுவி வருகின்றனர்‌, இத்தகைய 
கல்விக்கூடம்‌ (பேகன்‌ பிரபுவின்‌ காலத்திற்கு முன்பு ஐரோப்பாவில்‌ 
இத்தகைய அகல்விக்‌ கூடங்கள்‌ இருந்தன) இலக்கண நுட்பங்களையும்‌, 
அப்பாலைத்‌ தத்துவ வேறுபாடுகளையும்‌ இளைஞர்களின்‌ மனத்தில்‌ 
பெருஞ்சுமையாக ஏற்றிவைக்குமே ஒழிய, சமுதாயத்திற்கு எவ்‌ 
வகையிலும்‌ அவை பயன்படா. அப்பள்ளிகளில்‌ பயிலும்‌ மாணவர்‌ 
ஈராயிரம்‌ ஆண்டுகட்கு முன்பு அறியப்பட்டவை எவையோ, 
அவற்றை அறிவதுடன்‌, கற்பனைக்‌ கோட்டையில்‌ வாழ்ந்த மக்கள்‌ 
சிலருடைய, பயனற்ற வெறும்‌ சொற்கிலம்ப வாதங்களையும்‌ தெரிந்து 
கொள்ளுவார்‌. இத்தகைய கல்வி இந்தியாவின்‌ பல்வேறு பகுதி 


3௮ 


களிலும்‌ நெடுங்காலமாகக்‌ கற்பிக்கப்பட்டு வருகின்றது...... உண்மை 
அறிவின்‌ ஒளியைப்‌ பெறவொட்டாமல்‌, அறியாமை இருளில்‌ 
மூழ்கிக்‌ கிடக்குமாறு பிரிட்டிஷ்‌ இனத்தைச்‌ செய்யவேண்டும்‌ என்பது 
நோக்கமாக இருந்து இருக்குமானால்‌, பள்ளிப்‌ பயிற்சி முறையைப்‌ 
பேகனின்‌ குத்துவ விளக்கத்தினால்‌ மாற்றியமைத்திருக்க வேண்டிய 
இல்லை. ஏனெனில்‌, பழைய முறையே, அறியாமையை மிகச்‌ 
சிறந்த முறையில்‌ நிலைபேறுடையதாகச்‌ செய்ய முடியும்‌. இதே 
முறையில்‌, இந்நாட்டு மக்களை அறியாமை இருளில்‌ ஆழ்ந்துகிடக்கச்‌ 
செய்வது பிரிட்டிஷ்‌ சட்டமன்றத்தின்‌ நோக்கமாக இருக்குமானால்‌ 
சமஸ்கிருதக்‌ கல்விமுறையே அதற்குப்‌ போதியதாகும்‌. ஆனால்‌, 
பிரிட்டனின்‌ குழி மக்களினுடை.ய கல்வித்‌ கரத்தை உயர்த்தவேண்‌் 
டும்‌ என்பது அரசின்‌ குறிக்கோளாக இருக்குமானால்‌, அது உடனடி 
யாக மிகவும்‌ முற்போக்கு இயல்பும்‌, அறிவுதலமும்‌ கனிந்து பயிற்சி 
முறையும்‌ கொண்டதாக அமையவேண்டும்‌. அம்முறையில்‌ ௪ணக்‌ 
கியல்‌, இயற்கைத்‌ தத்துவம்‌, வேதியல்‌, உடற்கூற்று இயல்‌ முதலிய 
வற்றோடு, மற்றும்‌ பயன்தரும்‌ அறிவியல்‌ கலைகளைப்‌ பயிற்றுவிப்ப 
தற்கு ஏற்பாடு செய்யவேண்டும்‌. இவற்றை நடைமுறையில்‌ சாதுப்‌ 
பதற்கு இப்பொழுது வகுத்துள்ள இட்டத்தில்‌ ஓதுக்கப்பட்டுள்ள 
நிதி வசதி போதியதாகும்‌. ஐரோப்பாவில்‌ கல்வி பயின்‌ றவா்களுள்‌ 
நுண்மாண்‌ நுழைபுலமும்‌, பரத்துபட்ட கல்வியறிவும்‌ உடைய 
பண்பாளர்‌ சிலரை நாம்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌, அதற்குத்‌ 
தேவையான புத்தகங்களையும்‌, கருவிகளையும்‌ வேறுபல சாதனங்்‌ 
களையும்‌ கொண்ட கல்லூரி ஒன்றை நிறுவவேண்டும்‌.”” 

இந்திய நாட்டின்‌ தலைமைக்‌ குருவான பிஷப்‌ ஹீபர்‌ (பீஸ்‌) 
இக்கடிதத்தை ஹாம்ஹெொ்ஸ்ட்‌ பிரபுவிடம்‌ கொண்டு சேர்த்தார்‌. 
மக்கள் கல்வி அமைப்புப்‌ பொதுக்குழுவின்‌ தலைவரரன 
ஜே. எச்‌. ஹாரிசன்‌ “பதில்‌ எழுதுவதற்குத்‌ தகுதியற்றது இக்‌ 
கடிதம்‌ ”” என்று குறிப்பிட்டுக்‌, குப்பைக்‌ கூடையில்‌ அதை வீ௫ 
யெறிந்தாரர்‌. 7882ஆம்‌ ஆண்டில்‌ ரிப்பன்‌ பிரபு “கல்விப்‌ பொறுப்‌ 
பாண்மைக்‌ குழுவினை நியமித்தார்‌. அக்குழு ஓர்‌ அறிக்கையை 
அனுப்பியது. அதில்‌ *பன்னிரண்டு ஆண்டுகளாக நமை_பெற்ற 
வாகு எதிர்‌ வாதங்களுக்குப்‌ பிறகு, மெக்காலேயின்‌ அதகரவான 
வாதத்தைக்‌ துணையாகக்கொண்ட புதிய ,சவா்னர்‌-ஜெனரலின்‌ 
உறுதியான முடிவிற்குப்‌ பின்‌, அவர்‌ (ராம்மோகன்‌) வேண்டும்‌ 
என்று வற்புறுத்திய கல்வி முறையைச்‌, செயல்படுத்த வேண்டுமென 
இவ்வாணைக்குழு முழு மனத்துடன்‌ பரிந்துரைக்கிறது * என்று குறிப்‌ 
பிட்டுள்ளமை இங்குக்‌ கருதத்தக்கதாகும்‌. பண்டைக்‌ கல்வி 
முறைக்கு மாறுக அறிவியல்‌ சார்பான கல்விமுறையை ராம்மோகன்‌ 
போற்றி ஆதரித்தார்‌. மரபுவழி வந்து கல்விமுறையில்‌ அவறித்‌ 
இளைத்தவர்கள்‌ இதற்குக்‌ தவறான விளக்கம்‌ கொடுக்களர்‌ ; 


36 


துற்றவம்‌ செய்களா்‌; கயமைத்தனத்கோடு அவர்மீது கண்டனக்‌ 
கணைகளைத்‌ தொடுத்தனர்‌. உள்நாட்டிலும்‌ வெளிதாட்டிலும்‌ ராம்‌ 
மோகனுக்கு எதிராகப்‌ பலர்‌ பொய்க்‌ குற்றச்சாட்டுகளைச்‌ சாற்ற 
லாயினர்‌. அவர்‌ சமஸ்கிருதத்தை எதிர்ப்பதாகவும்‌, தம்முடைய 
கல்வி முறையிலிருந்து அவர்‌ சமஸ்கிருதத்தை அடியோடு ஒழித்து 
விட. மூயலுவதாகவும்‌ பழிக்கப்பட்டடார்‌. க. பி. 7925ஆம்‌ அண்டில்‌ 
சமஸ்கிருத இலக்கியங்களைக்‌ கற்பதற்காகவும்‌, இந்து சமய ஒருமைக்‌ 
கோட்டைக்‌ தற்காத்துக்‌ கொள்ளுவகுற்காகவும்‌ நாம்மோசன்‌ ஒரு 
வேதாத்துக்‌ கல்‌ லுூரியை நிறுவி இருத்தார்‌. அத்துகைய மனிதர்‌மீது, 
இத்தகைய கொடுமை திறைந்ததும்‌, முற்றிலும்‌ தவரறானதுமான 
குற்றம்‌ சாற்றப்பெற்றமை சிந்திக்கக்‌ தக்கதாகும்‌. 7226ஆம்‌ 
ஆண்டு, ஜூலை மாதும்‌ 27ஆம்‌ நாள்‌ வில்லியம்‌ ஆதாம்‌ எழுதிய 
கடிகும்‌ ஒன்றில்‌, 

: அண்மையில்‌ ஈாம்மோகன்‌ நாய்‌ சிறிய, அனால்‌ துரய்மையும்‌ 
நேர்த்தியும்‌ வாய்ந்து கல்லூரி ஒன்றை நிறுவியுள்ளார்‌. அகைை 
அவர்‌ * வேதாந்தக்‌ கல்லூரி என்று அழைக்கின்றார்‌. சமஸ்இருகு 
இலக்கியத்தில்‌ சிறந்த முறையில்‌ தேோர்ச்சிபெற்றுள்ள புகழ்மிக்க 
பண்டிதர்கள்‌ அக்கல்லூரியில்‌ பணிபுரிகின்றனர்‌. அக்குல்‌ லூரியில்‌ 
இப்பொழுது சல மாணவர்கள்‌ கல்வி பயின்று வருகின்றனர்‌. அக்‌ 
கல்லூரி இந்துசமயக்‌ கோட்பாட்டைப்‌ பரப்புவதற்கும்‌, தாக்குகுல்‌ 
களிடமிருந்து இந்து சமயத்தைத்‌ தற்காத்துக்‌ கொள்ளுவதற்கும்‌ 
தநடத்தப்பெறுகிறது. இக்கல்வி நிலையத்தில்‌ ஐரோப்பிய கல்வி 
முஹையையும்‌, அறிவியல்‌ கலைகளையும்‌ தொடர்புபடுத்த அவர்‌ பெரு 
விருப்பு உடையவராக இருக்கிறார்‌. இவற்றோடு கிறித்துவ ஒருமைக்‌ 
கோட்பாட்டுத்‌ தத்துவத்தையும்‌ அவர்‌ அங்குக்‌ கற்பிக்க விரும்பு 
கிறார்‌. அனால்‌, அவை அனைத்தையும்‌ வங்காளி அல்லது சமஸ்கிருத 
மொழியின்‌ மூலமே பயிற்றுவிக்க விரும்புகிருர்‌ ** என்று குறிப்பிட்‌ 
பஇள்ளமை இங்குக்‌ கருகுத்தக்கது. 

இத்தியாவில்‌ அறிவியல்‌ கலைகளைக்‌ கல்வித்‌ இட்த்தில்‌ புகுத்த 
வேண்டும்‌ என்பதில்‌ ராம்மோகன்‌ கண்ணுங்‌ கருத்துமாக இருத்து 
வந்தார்‌. - அறிவியல்‌ கல்வியைக்‌ கற்பதனால்‌, மக்கள்‌ அறியாமை 
யின்‌ வளர்ப்புப்‌ பண்ணையாக உள்ள மூடநம்பிக்கைகளிலிருநத்து விரு 
பட்டு, அறிவொளி பெறுவதற்குரிய பாகையில்‌ பயணம்‌ செய்ய 
இயலும்‌ என்று அவார்‌ நம்பினார்‌. ஐரோப்பிய நாடுகளில்‌  இருச்‌ 
சயைக்‌ கல்விமுறையை * மாற்றி, அறிவியல்‌ கல்விமுறஜையைப்‌ 
புகுத்தியமையால்‌ மக்கள்‌ அறிவொளி பெற்றுவருவதை நினைத்து, 
அவா்‌ இத்திட்டத்தில்‌ பேரீடுபாடு கொண்டிருந்தார்‌. 7876ஆம்‌ 
ஆண்டு இந்துக்‌ கல்லூரி நிறுவப்பெற்றது. அப்பொழுது, அவா்‌ 
அக்கல்‌ லூரியை நிறுவ முயன்ற டேவிட்‌ ஹேர்‌ (மவுஸ்‌ 172௨௦) முகுலி 
யோருக்குப்‌ பேருகதுவியாக இருந்தார்‌. அனால்‌, இந்துக்களுள்‌ 


37 


வைதிகப்‌ பற்றுடையோர்‌, ராம்மோகன்‌ இந்தக்‌ சல்லூரி நிறுவு 
வதைக்‌ கடுமையாக எிர்த்தனா்‌. எனவே, அக்கல் லூரியை நிறு 
வும்‌ பணியிலிருந்து தாமாகவே அவர்‌ விலகிக்கொண்டார்‌. ஆனால்‌, 
இந்துக்‌ கல்லூரியை நிறுவ வேண்டும்‌ என்ற திட்டத்தை வகுத்து, 
ஆர்வத்தோடு அத்திட்டத்தைச்‌ செயல்படுத்திய ஓரு சில சிந்தனை 
யாளர்களுள்‌, ராம்மோகன்‌ முதன்மையானவர்‌ என்பதில்‌ யாருக்‌ 
கும்‌ சிறிதளவுகூட. ஐயம்‌ இருக்கமுடியாது. 

குலைமை நீதிமன்றத்தின்‌, தலைமை நீதிபதியாக சர்‌ ஹைடடி 
ஈஸ்ட்‌ டமா நிநர்ச 1%௨) என்பவர்‌ அக்காலத்தில்‌ விளங்கினார்‌. 
அவருடைய வீட்டில்‌ 1876ஆம்‌ ஆண்டு, மே மாதம்‌ 7௪ஆம்‌ நாள்‌, 
இந்துக்‌ கல்லுரரி ஒன்றை நிறுவவேண்டும்‌ என்ற முடிவினைச்‌ செய்‌ 
வதற்கு ஒரு கூட்டம்‌ கூட்டப்பெற்றது. நான்கு நாட்களுக்குப்‌ 
பின்னர்‌, அத்தலைமை நீதிபதி இங்கிலாந்தில்‌ நீதிபதியாக உள்ள 
இரு. ஜே. ஹாரிங்டன்‌ என்பவருக்குச்‌ சுவைமிக்க கடிதம்‌ ஒன்றை 
எழுதியுள்ளார்‌. அதில்‌, “கவர்ச்சிமிகுந்த, அனால்‌ புதுமையான 
தொரு காட்சி இங்கு அண்மையில்‌ உருவாக்கப்பட்டுள்ளது. “உறிய 
பருவத்தில்‌ எல்லாமே மாற்றமுறுவதற்கு ஏற்றவகையில்‌ அமையும்‌? 
என்பது அது காட்டுகிறது. மே மாதத்தின்‌ தொடக்கத்தில்‌ 
கல்ககத்தாவைச்‌ சேர்ந்து பிராமணர்‌ (ராம்மோகன்‌ ராய்‌) ஒருவார்‌ 
என்னைத்‌ கதேகேடிவழ்தார்‌. அவரை தான்‌ அறிவேன்‌. அவா்‌ மத 
நுட்பம்‌ வாய்ந்துவர்‌ ; சுதேச மக்களிடத்து எதையும்‌ எடுத்‌ 
துரைத்துச்‌ செயலாற்றுவதில்‌ வல்லவார்‌. மேலும்‌, நம்முடைய 
இறப்புமிக்க பெரியமனிதர்கள்‌ பலரிடத்தும்‌ அவர்‌ ,சிகதெருக்கமான 
தொடர்பு கொண்டுள்ளவராவாரா்‌. கிறப்புமிக்க ஐரோப்பியர்கள்‌ 
முற்போக்கு முறையில்‌ கல்வி கற்பகப்‌ போன்று, தங்கள்‌ குழந்தை 
களுக்குக்‌ கல்வி வசதி செய்து கரவேண்டும்‌ என்பது அவருடைய 
விருப்பமாகும்‌. இத்துகைய எண்ணம்‌ உடையவார்கள்‌ இந்து 
சமூகத்தின்‌ மேல்மட்டத்தில்‌ பலர்‌ உள்ளனர்‌. அதழற்குக்‌ தேவை 
யான கல்வி நிலையத்தை நிறுவுவதற்கு அவர்கள்‌ ஆர்வம்‌ கொண் 
டுனள்ளனார்‌. இச்செய்திகளை அவர்‌ என்னிடம்‌ தெரிவித்தார்‌, அக்‌ 
கருத்துடையவர்களுக்குக்‌ தலைவனாக இருந்து, ஒரு கூட்டத்தைக்‌ 
கூட்டி, அதில்‌ கல்வி நிலையம்‌ ஒன்றை நிறுவுவதற்கு உதவிபுரியுமாறு 
என்னை அவர்‌ வேண்டிக்‌ கொண்ட்டார்‌. ...... அவர்‌ சென்ற பிறகு, 
நான்‌ இச்செய்தியைக்‌ கவார்னா்‌-ஜெனரலுக்குத்‌ தெரிவித்தேன்‌. 
தான்‌ அனுப்பிய செய்தியை, தலைமைக்‌ கவுன்சிலின்முன்‌ கவர்னர்‌- 
ஜெனரல்‌ வைத்தார்‌. அக்குழுவைச்‌ சேர்த்த எல்லா உறுப்பினர்‌ 
களும்‌ நான்‌ அப்பணியைச்‌ செய்ய இசைவனளித்தனர்‌. என்னு 
டைய இல்லத்தில்‌ அந்தக்‌ கல்விக்‌ குழுவினர்‌ கூடுவதற்கு எத்தகைய 
எதிர்ப்பும்‌ இல்லை என்பதைக்‌ கவானார்‌ ஜெனரலின்‌ மூலம்‌ கவுன்சில்‌ 
உறுப்பினர்கள்‌ சிறப்பாக எனக்குத்‌ தெரிவித்தனர்‌. இட்டமிட்டபடி 


௮0 


7876ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌, 74ஆம்‌ நாள்‌ என்னுடைய 
இல்லத்தில்‌ அக்கூட்டம்‌ நடைபெற்றது. இந்துக்‌ குடிமக்களுள்‌ 
அறிவாலோ, பொருள்‌ வளத்தாலோ சிறப்புமிக்கவர்‌ ஐம்பதிற்கும்‌ 
மேலாக அக்கூட்டத்திற்கு வந்திருந்தனர்‌. அவர்களுள்‌ புகழ்மிக்க 
பண்டிகதார்களும்‌ இருந்துனர்‌. அப்பொழுது வத்திருந்தவர்களால்‌ 
ஐம்பதினாயிரம்‌ ரூபாய்‌ நிதி உதவி அளிக்கப்‌ பெற்றது. இன்னும்‌ 
அதிகமான உதவித்‌ கொகை அளிப்பதாக வந்திருந்தவர்களால்‌ 
உறுதிமொழி அளிக்கப்பெற்றது...... பின்னர்‌, வந்திருந்தவார்களோடு 
நான்‌ பேசிக்‌ கொண்டிருந்தேன்‌. சிறப்பாக அவர்களுள்‌ செல்வமும்‌ 
செல்வாக்கும்‌ வாய்ந்த நல்ல சாதியினரான பிராமணார்‌ ஒருவர்‌ 
ராம்மோகன்‌ ராய்க்குப்‌ பெரிதும்‌ எதிராகத்‌ தம்‌ கருத்தைத்‌ தெரி 
வித்தார்‌....... ராம்மோகன்‌ அண்மைக்‌ காலத்தில்‌ இந்துக்களின்‌ 
விக்ரக வழிபாட்டிற்கு எதிராக எழுதி வருவதோடு தம்‌ நாட்டு 
மக்களை மிகக்‌ கடுமையாகக்‌ குற்றங்‌ கூறியும்‌ வருகிரு்‌ **, 

இந்துக்‌ கல்லூரியை நிறுவுவதற்குத்‌ திட்டம்‌ வகுத்த மூதன்மை 
யான முன்னோடிகளுள்‌ நாம்மோகன்‌ ஓருவர்‌ என்பதை, மேற்கண்ட 
மேற்கோள்‌ ஐயத்திற்கு இடமின்றி அறிவிக்கிறது. ஆனால்‌, அம்‌ 
முயற்சியில்‌ தாம்‌ கலந்துகொள்ளுவதால்‌ அத்திட்டத்திற்கு இன்ன 
லும்‌ இடர்ப்பாடும்‌ உண்டாகும்‌ என்பதை அறிந்தவுடன்‌, தாமே 
அத்திட்டக்‌ குழுவோடு கொண்டிருந்து தொடர்பினை அவம்‌ 
அறுத்துக்கொண்டடார்‌. 

ஒருமைக்கோட்பாட்டுச்‌ சங்கத்தின்‌ ஆதரவில்‌, 1988ஆம்‌ 
ஆண்டில்‌ ராம்மோகன்‌ உயர்தர ஆங்கலப்பள்ளி ஒன்றைக்‌ தொடங் 
இனார்‌. அகுற்குரிய செலவை அவரே ஏற்றுக்கொண்டார்‌. டேவிட்‌ 
ஹேரும்‌, தவத்திரு, ஆதாமும்‌ இப்பள்ளியின்‌ நிர்வாகக்‌ குழுவில்‌ 
இடம்பெற்றனர்‌. . இந்தப்‌ பள்ளியில்‌ மகரிஷி தேவேந்திரதாத 
தாகூர்‌ ஒரு மாணவறாகக்‌ கல்வி பயின்றார்‌. மற்றப்‌ பள்ளிகளில்‌ 
அறிவியல்‌ பாடங்கள்‌ ஆங்லைத்தில்‌ பயிற்றுவிக்கப்பட்டுவத்‌ கன. 
ஆனால்‌, இந்தப்‌ பள்ளியில்‌ அறிவியல்‌ பாடங்கள்‌ வங்காளமொழி 
யிலேயே பயிற்றுவிக்கப்பெற்றன. 1827ஆம்‌ ஆண்டு, திசம்பர்‌ 
மாதத்தில்‌ ராம்மோகன்‌ சம்பக கெளமுதி (கம்கம்‌ கேரம்‌) 
என்ற வங்காளமொழி வார இதழைத்‌ தொடங்கினார்‌. அந்த 
இதழின்‌ வெளியீட்டொன்றில்‌, ஏமை இந்துக்களின்‌ பிள்ளைகள்‌ 
இலவசமாகக்‌ கல்வி கற்பதற்கு அரசாங்கம்‌ ஒரு பள்ளியை நிறுவ 
வேண்டுமென்ற வேண்டுகோளை அவர்‌ விடுத்திருந்தார்‌. 7827 
24ஆம்‌ ஆண்டுகளில்‌ அவருடைய இதழில்‌ அறிவியல்‌ , பொருள்‌ 
பற்றிய பல கட்டுரைகளைத்‌ தொடர்ந்து அவர்‌ எழுதிவந்தார்‌. 
அவற்றுள்‌  ஓசைப்‌ புலனில்‌ எதுிரோலி ”* (௩ 1 2000317105) , 
"காந்தத்தின்‌ உட்கூறுகள்‌ * (றாம்‌ ௦8 நரகஹுரத), * மீன்களின்‌ 
நடத்தை ' *வானக்குமிழின்‌ (3௨1௦௦௦) விளக்கம்‌ * போன்றவை 


௮9 


இங்குக்‌ குறிப்பிடத்தக்கன. இலக்கணம்‌, தரை நரல்‌, வானவியல்‌, 
ஜியோமிதி போன்ற பாடங்களுக்கு வங்கான மொழியில்‌ ராம்‌ 
மோகன்‌ பாடப்‌ புத்தகங்கள்‌ எழுஇயுள்ளார்‌. 

கணக்கு, இயற்கை அறிவியல்‌, வேதியல்‌ போன்றவல்றைப்‌ 
பாடங்களாக அமைக்கவேண்டும்‌ என்ற அவருடைய வேண்டு 
கோள்‌, அவர்‌ இறந்த பிறகு நெடுங்காலம்‌ கழித்துப்‌ பயன்‌ தந்தது. 
எனவே, இந்தியாவில்‌ அறிவியல்‌ கல்வியைப்‌ புகுத்தவேண்டும்‌ 
என்ற இயக்கத்தைக்‌ தொடங்கிவைத்தவர்‌ ராம்மோகன்‌ என்று 
தாம்‌ உறுதியாகக்‌ கூறலாம்‌. 


வங்காளமொழி உரைநடையின்‌ தந்‌ைத 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ வங்காள 
மொழி உரைநடை சமஸ்கிருத மொழிச்‌ சொற்களைக்‌ கொண்ட 
கூட்டுக்‌ குவியலாக இருந்து வந்தது ; இரங்கத்தக்க அளவிற்கு ஒழுங்‌ 
கற்ற வடிவத்தை யுடையதாயிருத்தது ; வங்காள மொழியில்‌ சமஸ்‌ 
கருதச்‌ சொற்களை மிகுதியாகப்‌ புகுத்துவதில்‌ பண்டிதர்கள்‌ ஒரு 
வரோடொருவர்‌ போட்டியிட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. அக்ககைய 
பண்டிதர்களின்‌ முழு அளவான அருளிரக்கத்திற்குப்‌ பாத்திரமாக 
வங்காள மொசி இருந்துவந்தது. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட வங்காளமொழி உரை 
நடை, வடிவத்தில்தான்‌ வங்காள மொழியாகத்‌ தோன்றியதே 
ஒழிய, மற்றெவ்வகையிலும்‌ வங்காளமொழியின்‌ இயல்புகளைக்‌ 
கொண்டதாக விளங்கவில்லை. 

செறாம்பூரில்‌ இருந்த கிறித்துவ சமயத்‌ தொண்டர்களாலும்‌, 
வில்லியம்‌ கோட்டைக்‌ சுல்லூரியின்‌ பண்டிகர்களாலும்‌ முதன்‌ 
முதல்‌ வங்காள மொழி உரைநடை. போற்றி வளர்க்கப்பட்டது, 
வங்காளத்தின்‌ நாட்டு மக்களிடை கிறித்துவ சமயத்தைப்‌ பரப்பு 
வகுற்கு அதை ஒரு கருவியாக மிஷனரியார்‌ பயன்படுத்து வந்தனர்‌, 
வில்லியம்‌ கோட்டைக்‌ கல்லூரி அரசினரால்‌ நடத்தப்பெற்று 
வத்துது. அகுனால்‌, ஆட்சிமுறைக்குப்‌ பயன்படத்தக்க வகையில்‌ 
வங்காளமொழி உரைநடையை வளர்க்க அக்கல்‌ லூரியின்‌ பண்‌ டிதர்‌ 
களுக்கு, ஆக்கமும்‌ அகளக்கமும்‌ அளிக்கப்பெற்றது. நாட்டுமக்க 
எிடையே நேரடியான தொடர்பு கொள்ளுவதற்காக இளமைமிக்க 
பிரிட்டிஷ்‌ அதிகாரிகளுக்கு அக்கல்லூரி வங்காள மொழியைக்‌ 
கற்பித்து வந்தது. 


40 


ஹல்ஹெட்‌ (1211ல்‌ என்பவரால்‌ ஆங்கிலத்தில்‌ எழுகப்பெற்ற 
* வங்காள மொழி இலக்கணம்‌ * என்ற நூல்‌ 7779ஆம்‌ ஆண்டில்‌ 
வெளியிடப்பெற்றது. அதனுடைய தலைப்புப்‌ பக்கத்தில்‌ * பரங்கிய 
ரின்‌ நன்மைக்காக இந்தரல்‌ எழுதப்பெற்றது * என்ற ஒரு குறிப்பு 
காணப்பெற்றது. செராம்பூர்‌ மிஷனைச்‌ சேர்ந்த சிறப்புமிக்க 
சமயக்‌ கொள்கைப்‌ பரப்புநரான டாக்டர்‌ வில்லியம்‌ காரே 
111 கோர) என்பவர்‌, இகுற்குஅடுத்து இலக்சுணம்‌ எழுதும்‌ 
முயற்சியில்‌ ஈடுபட்டார்‌. அவருடைய “வங்காளமொழி இலக்கணம்‌” 
7807ஆம்‌ ஆண்டு வெளியிடப்‌ பெற்றது. நாட்டு மொழியில்‌ 
“பிரிட்டிஷ்‌” அதிகாரிகள்‌ பயிற்சி பெறுவதற்குப்‌ பயன்படவேண்டும்‌ 
என்ற நோக்கத்தோடு இந்நாலும்‌ ஆங்கிலத்திலேயே எழுதப்‌ 
பெத்றது. 

ஆனால்‌, வங்காளமொழி பேசும்‌ மக்களுக்குப்‌ பயன்படத்தக்க 
வகையில்‌, முகதன்முகல்‌ வங்காளமொழியில்‌ இலக்கணம்‌ எழுதும்‌ 
முயற்சியில்‌ ஈடுபட்டவர்‌ ராம்மோகன்‌ நாய்‌ என்பது இங்குக்‌ குறிப்‌ 
பிடத்தக்கது. இந்தியாவை விட்டு இங்கிலாந்திற்குப்‌ புறப்படு 
வதற்கு முன்னர்‌ * கெளடிய வியாகரணம்‌ ” என்று வங்காளமொழி 
இலக்கண நூலை அவர்‌ எழுதினார்‌. 7922ஆம்‌ ஆண்டு கல்கத்தா 
பள்ளிப்‌ பாடப்புத்தகச்‌ சங்கத்தாரால்‌ அந்நூல்‌ வெளியிடப்‌ பெற்‌ 
றது. அறுபத்தெட்டுத்‌ தலைப்புகளை யுடையதாகவும்‌ பதினோரு 
அதிகாரங்களைக்‌ கொண்டதாகவும்‌ அந்நூல்‌ எழுதப்பெற்றது. 
இலக்கணத்தின்‌ தேவையும்‌ நோக்கமும்‌ * என்ற பொருள்‌ முகுற்‌ 
கொண்டு, செய்யுளில்‌ இடம்பெறும்‌ எதுகை மோனை வரையில்‌ 
உள்ள பல கருத்துக்களைப்பற்றி அந்நூல்‌ விளக்கி யுரைக்கின்றது. 

வங்காள மொழியில்‌ மூதன்முகுல்‌ உரைநடை நூல்‌ ஓன்று 
7807ஆம்‌ அண்டு வெளியிடப்‌ பெற்றது. வெளிதாட்டினருக்காக 
ரசாம்ராம்பாசு என்பவரால்‌ அது ஓரு பாடப்‌ புத்தகமாக எழுகுப்‌ 
பெற்றதாகும்‌. பண்டிகம்‌ மிருத்தியுஞ்சிய வித்தியாலங்காரர்‌ 
7802ஆம்‌ ஆண்டில்‌ *பத்துரிய சிம்மாசனம்‌ * (ஜாத ேெககப்‌ 
என்ற உரைநடை நூலை வெளியிட்டார்‌. அது ராம்ராம்பாசுவி 
னுடைய “ பிரதாபாதித்ய சரிகுத்தை 'க்‌ காட்டிலும்‌ திருத்தமான 
தடையுடையதாகக்‌ காணப்பட்டது. எனினும்‌, வித்தியாலங்கார 
நடைய நூல்‌ பாடப்புத்தகமாக இருந்ததோடு, பேரளவில்‌ 
சமஸ்கிருதச்‌ சொற்களின்‌ கலப்பு உடையதாகவும்‌ காணப்பட்டது. 
அந்தக்‌ காலத்தில்‌ வங்காள மொழி உரைநடை. என்பது பாடப்‌ 
புத்தகங்களை எழுதுவதற்குமட்டும்‌ பயன்படுத்தகப்பெறும்‌ கருவியாக 
இருந்துவந்தது. 

வங்காள இலக்கியத்‌ துறையில்‌ ராம்மோகன்‌ ராய்‌ பணிபுரியத்‌ 
கொடங்கியவுடன்‌. வங்காளமொழி உரைநடையில்‌ கருத்தைக்‌ 
கவரத்தக்க அளவிற்குப்‌ புரட்சிகரமான மாறுதல்கள்‌ உண்டானதை 


41 


நாம்‌ காண்கிறரம்‌. அவருடைய முகுல்‌ உரைநடை. நூலான 
“ வேதாந்து கரந்தும்‌ * என்பது 7875ஆம்‌ ஆண்டில்‌ வெளியிடப்‌ 
பெற்றது. அன்று வழக்கிலிருந்துவந்த வங்காளமொழிி உரை 
நடையிலிருந்து முற்றிலும்‌ வேறுபட்ட முறையில்‌ அந்நூல்‌ எழுதப்‌ 
பெற்றிருந்தது. அது பாடப்புத்தகம்‌ அன்று. ஆனால்‌, அது 
வங்காளமொழி உரைநடையில்‌ எழுகப்பெற்ற மூலதநரலாகும்‌. 
மேலும்‌, பொருள்‌ புரியாது சமஸ்கிருதச்‌ சொற்களைப்‌ டேராளவில்‌ 
கலந்து எழுதும்‌ வழக்கத்தை ராம்மோகன்‌ பின்பற்றவில்லை. அத ' 
னால்‌, அந்தூல்‌ எளிய, இனிய நடை.யுடையகாக விளங்கியது. அது 
 வங்காளமமாழமி உரைநடை ” என்று சொல்லத்தக்க வகையில்‌ 
உண்மையான வங்கானமொழி உரைநடையில்‌ அமைத்திருந்தது 
சனலா.ச்‌. அந்நாவின்‌ முன்னுரையில்‌, தாம்‌ எழுதியுள்ள “வங்காள 
மொழி உரைநடை யைப்‌ படிப்பதற்குரிய நெறிமுறைகளை ' றாம்‌ 
மோகன்‌ றாய்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. மேலும்‌, வங்காளமொழி 
உரைநடையில்‌ சொற்டுருடார்களை அமைப்பகுற்குப்‌ பின்பற்ற 
வேண்டியவிதிமுறைகளையும்‌ அதில்‌, அவர்‌ வகுத்து அளித்திருந்தார்‌. 

ராம்மோகனருடைய தெளிஷமிக்க சிந்தனைக்கும்‌, படைப்புத்‌ 
இறனுக்கும்‌ சிறப்புமிக்க சான்றாக இம்முன்னுரை விளங்குகிறது. 
ராம்மோகன்‌ றாய்‌ அமைத்துத்‌ தந்த வங்கானமொழி உரை 
நடையை அடிப்படையாகக்‌ கொண்டதகனால்கதான்‌ பங்கும்‌ சத்துற 
சாட்டர்ஜி, இரவீந்திரநாக தாகூர்‌ அகியோருடைய படைப்புக்‌ 
களில்‌ வங்காளமொழி உரைநடை நேர்த்தியும்‌, நயமும்‌ வாய்த்து 
இலக்கிய வடிவத்தகைுப்‌' பெற்றது என்று தாம்‌ கூறினால்‌, அது 
பபிகையாகாது. 


வங்காளமொழியில்‌ * துருபத? இசைப்பாடல்கள்‌ 


இசைத்‌ துறையில்‌ ராம்மோகன்‌ ஆற்றியுள்ள பணி, இறப்பு 
மிக்கதாகும்‌. பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ முகுல்‌ இருபது 
ஆண்டுகளில்‌ வங்காள மொழியின்‌ இசைப்‌ பாடல்கள்‌ பெரிதும்‌ 
தும்ரி (1 %மரா?), தப்பா (17 றறல), கீர்த்தனை, ராமப்பிரசாதி பண்‌ 
அமைப்புக்களிலும்‌, மற்றும்‌ பல்வேறு நாட்டுப்‌ பாடல்‌ பண்டுறை 
அணிலும்‌ இயற்றப்பெற்று வந்தன. ஆனால்‌, அக்காலத்தில்‌ வங்காள 
மொழியில்‌ துருபகது இசைப்‌ பாடல்கள்‌ வழக்கிற்கு வரவில்லை. 
ஆனால்‌, இந்தி மொழியில்‌ அத்தகைய துருபத இசைப்‌ பாடல்கள்‌ 


42 


வழக்கில்‌ இருந்ததாகத்‌ தெரிகிறது. வங்காள மொழியில்‌ முதன்‌ 
முதல்‌ துருபத இசைப்‌ பாடல்களை இயற்றிய பெருமை ராம்மோகன்‌ 
ராயையே சாரும்‌. 7828ஆம்‌ ஆண்டு துருபத இசைப்பாடல்‌ 
தொகுதியை அவர்‌ வெளியிட்டார்‌. இத்த இசைப்பாடல்கள்‌ பண்‌ 
முறையில்‌ எளிமையும்‌, கருக்தாழமும்‌. தெளிவுமிக்க... இனிமையும்‌ 
உடையனவாக இருந்தன. அத்துடன்‌ மிகையான அலங்கார 
ஆரவார சுருதிமுறை அற்றதாகவும்‌ இவை விளங்கின. அதனால்‌, 
இதைச்‌ இறப்புமிக்க பண்ணிசைப்‌ பாடல்களாக அவா்‌ கருதினார்‌. 
எனவே, அவருடைய பிரமசயபைக்‌ கூட்டங்களில்‌ எல்லாம்‌ இவ்‌ 
விசைப்‌ பாடல்களைப்‌ பாடுமாறு செய்து, அகுற்கு ஆக்கமும்‌ 
ஊக்கமும்‌ அளித்துவந்தார்‌. இத்தகைய சிறப்புமிக்க நிகழ்ச்சிகளில்‌ 
கப்பா, தும்ரி பண்‌ முறையில்‌ அமைந்த களியாட்ட உணர்ச்சியைத்‌ 
தூண்டும்‌ இசைப்‌ பாடல்களைப்‌ பாடுவது பொருத்தமற்றது என்று 
அவர்‌ கருதினார்‌. தம்முடைய பிரமசபைக்‌ கூட்டங்களில்‌ பாடுவகுற்‌ 
கென்றே, அவர்‌ வங்காள மொழியில்‌ துருபகப்‌ பண்‌ முறையில்‌ 
முப்பத்திரண்டு இசைப்பாடல்களை இயற்றினார்‌. அவருக்குப்‌ பிறகு 
பிரம சமாஜம்‌ இப்பாடல்களைப்‌ பேணி வளர்த்தது. மகரிஷி 
தேவேந்திரதாத தாகூரின்‌ வழித்தணையோடு சமாஜம்‌ அளவிட 
டுரைக்க முடியாத அளவிற்கு. வங்காள மொழியில்‌ துருபத இசைப்‌ 
பாடல்களைச்‌ செழித்து விளங்குமாறு செய்குது. 


அரசியல்‌ சீர்திருத்தத்தில்‌ பேரார்வம்‌ 


கும்முடைய தாய்நாட்டின்‌ சமயத்‌ துறையிலும்‌, சமுதாய 
அமைப்பிலும்‌ மாற்றங்கள்‌ செய்ய ராம்மோகன்‌ ராய்‌ விரும்பினார்‌. 
அம்மாற்றங்களைச்‌ செய்தால்‌ இந்தியாவின்‌ அரசியல்‌ முன்னேற்றத்‌ 
திற்கு அவை செல்வாக்குமிக்கப்‌ பயன்களைத்‌ தாமாகவே தேடித்‌ 
தரும்‌ என்பதில்‌ அவருக்குச்‌ சிறிதளவு ஐயமும்‌ கஇடையாது. 
7828ஆம்‌ ஆண்டில்‌, “ இந்துக்களால்‌ சகடைப்பிடிக்கப்‌ பெறும்‌ 
இன்றைய இந்து சமயம்‌, அரசியல்‌ நலன்களைப்‌ போற்றி வளர்க்கத்‌ 
தக்க வகையில்‌ அமைக்கப்பெறவில்லை. சாதி வேறுபாடுகளும்‌, 
அச்‌ சாதி வேறுபாட்டுள்‌ எண்ணற்ற பிரிவுகளைப்‌ புகுத்தியுள்ளமை 
யும்‌ இந்து மக்களை அடியோடு அரசியலுணர்வு அற்றவர்களாகச்‌ 
செய்துவிட்டது. எண்ணிறந்த சமயச்‌ சடங்குகளும்‌ விழாக்களும்‌, 
புனிதப்படுத்தும்‌ கழுவாய்க்குரியவிதி முறைகளும்‌ இந்தியரைக்‌ கடின 


43 


மான எந்தத்‌ துணிச்சல்‌ மிக்க செயல்களைச்‌ செய்வகுற்கும்‌ தகுதி 
யற்றவார்களாகச்‌ செய்துவிட்டது. அவர்களுடைய அரசியல்‌ முன்‌ 
னேற்றத்திற்காகவும்‌, சமுதாய நலவசதிகளுக்காகவும்‌ அவர்க 
ளுடைய சமயத்தில்‌ மாற்றங்கள்‌ சிலவற்றைத்‌ கவருமல்‌ செய்தாக 
வேண்டும்‌ என்று நான்‌ நினைக்கின்றேன்‌ '” என்று அவர்‌ எழுதி 
யுள்ளார்‌. இதனால்‌, சமயச்‌ சீர்திருத்தத்துற்கும்‌ அரசியல்‌ சமுதாய 
முன்னேற்றத்திற்கும்‌ இடையே நெருக்கமான தொடர்பு இருப்‌ 
பதை ராம்மோகன்‌ நன்குணர்ந்திருந்தார்‌ என்பது புலனாகின்‌ றது. 
7827/-22அஆம்‌ அண்டுகளில்‌, நாம்மோகன்‌ இரண்டு வார 
இதழ்களைத்‌ தொடங்கினார்‌. வங்காள மொழியில்‌ வெளிவந்த வார 
இதநழிற்கு “சம்பத கெளமிஇ ” என்பது பெயராகும்‌. மற்றொன்று 
பாரசீக மொழியில்‌ பேவளிவந்தது. அகுற்கு * மீரட்‌-உல்‌-அக்பார்‌ ? 
என்பது பெயராகும்‌. *சம்பது கெளமிதியின்‌ முகல்‌ இதழில்‌, 
அவர்‌ *மூறைகாண்‌ ஆயத்தின்‌ வழக்கு விசாரணை முறையைப்‌ 
ர்வ ம ரர) போற்றி ஆதரித்து, ஒரு கட்டுரை 'எழுதியிருந்தார்‌. 
அத்துடன்‌ பத்திரிகைகளின்‌ உரிமைகளைப்‌ பற்றியும்‌ அவர்‌ கருத்துக்‌ 
தெரிவித்திருந்தார்‌. 7726ஆம்‌ அண்டு, மேயர்‌ வழக்கு மன்றங்களை 
அமைத்ததோடு : முறைகாண்‌ ஆயத்தின்‌ வழக்கு விசாரணை முறை 
யும்‌” புகுத்தப்பெபற்றது. 1774இல்‌ மேயர்‌ வழக்கு மன்றத்திற்கு 
மாற்றாகத்‌ தலைமை நீதிமன்றம்‌ அமைக்கப்பட்டது. எனினும்‌, 
பழைய முறையே பின்பற்றப்பெற்றது. இங்கிலாந்தின்‌ பாராளு 
மன்றத்தில்‌ இரு. வைண்‌ (ஈரப்‌ என்பவர்‌ * இந்திய ஐஜூரிகளின்‌ 
மசோதா“ வைக்‌ கொண்டுவந்தார்‌. அது 1826ஆம்‌ அண்டு, 
மே மாகம்‌, ஐந்தாம்‌ நாள்‌ சட்டமாயிற்று. ஆனால்‌, அச்சட்டத்தில்‌ 
இத்தியருக்கு எதிராக ஒருகதலைச்சார்பான விதிகள்‌ காணப்பட்டன. 
இந்தியார்கள்‌ சிறு முறைகாண்‌ வழக்கு விசாரணை மன்றங்களில்‌ 
டை புரு) பங்குகொள்ளுவகற்கு மட்டும்‌ அச்சட்டத்தால்‌ உரிமை 
வழங்கப்பெற்றனர்‌. ஆனால்‌, “பெரியமுறைகாண்‌ மன்‌ றங்களில்‌” அமர்‌ 
வகுற்கோ, கிறித்துவக்‌ குற்றவாளிகளை வழக்கு விசாரணை செய்வ 
தற்கோ இத்தியருக்கு உரிமைகள்‌ அளிக்கப்பெறவில்லை. இந்தியருக்கு 
எதிராகச்‌ செய்யப்பெற்ற இந்த ஒருகலைச்‌ சார்பான மூி.வினை 
எதிர்த்து, ஒயாது அவா்‌ தம்‌ கருத்துக்களைப்‌ பரப்பிவந்தார்‌. 
இத்துக்களாலும்‌ முஸ்லீம்களாலும்‌ கையொப்பம்‌ இடப்பெற்ற 
மனு ஒன்றைப்‌ பிரிட்டனின்‌ பாராளுமன்றத்தின்‌ முன்‌ மோகன்ராய்‌ 
வைத்தார்‌. அவ்விண்ணப்பத்துடன்‌ தாமே எழுதிய கடிகக்குறிப்பு 
ஒன்றையும்‌ சேர்த்து அவர்‌ அனுப்பினார்‌. 7429ஆம்‌ ஆண்டு ஜூன்‌ 
மாகும்‌, ஐந்தாம்‌ நான்‌ அம்மனு பாராளுமன்றத்தின்‌ முன்‌ வைக்கப்‌ 
பெற்றது. 1922ஆம்‌ ஆண்டு ஜூன்‌ மாதம்‌ பதினெட்டாம்‌ நாள்‌, 
கிராண்ட்டின்‌ கிழக்கு இந்திய“ அமைதஇகாண்‌ நீதிபயஇகளையும்‌” (]1013005 
௦0௧௦௦ *முறைகாண்‌ மன்ற நீதிபதிகளையும்‌” பற்றிய சட்டம்‌ நிறை 


44 


வேற்றப்பெற்றது. செராம்பூரில்‌ இருந்த கிறித்துவ மிஷனரியார்‌ 
செய்திக்‌ கண்ணாடி ' (சமாச்சார்‌ தருப்பன்‌) என்ற நாளிதழை 
தட.த்திவந்தனா்‌. அப்பத்திரிகையாளர்‌ இச்‌, சட்டம்‌ நிறைவேறி 
யதும்‌ அகதுை இயற்றுவதற்குக்‌ காரணமாக இருந்த ராம்மோகனைப்‌ 
போற்றிப்‌ பாராட்டினர்‌. 

வெல்லஸ்லி பிரபுவின்‌ ஆட்சிக்காலத்தில்‌, முகுன்‌ யூதலாக 
பத்திரிகை உரிமையைக்‌ கட்டுப்படுத்தும்‌ முறை புகுத்தப்பெற்றது. 
அனால்‌, 7878அம்‌ அண்டு மோய்றரா பிரபுவினால்‌ அது நீக்கப்‌ 
பெற்றது. குற்காலிகக்‌ சுவார்னர்‌ ஜெனரலாகப்‌ பணிபுரிந்த ஜான்‌ 
ஆதாம்‌ என்பவரால்‌ 7824ஆம்‌ அண்டு, பத்திரிகைகளின்‌ உரிமை 
களைப்‌ பாதிக்கும்‌ வகையில்‌ ஓர்‌ ஒழுங்குமுறை விதி செயற்படுத்தப்‌ 
பெற்றது. சுவார்னர்‌ ஜெனரலின்‌ கவுன்சிலில்‌ *4/. 1. பெய்லி என்பவர்‌ 
ஓர்‌ உறுப்பினறாக இருந்தார்‌. *உள்தாட்டுப்‌ பத்திரிகைசள்‌ தங்‌ 
களுக்கு வழங்கப்‌ பெற்றுள்ள உரிமைகளைத்‌ தவரான வகையில்‌ பயன்‌ 
படுத்துகின்ற காரணத்தால்‌ * அவற்றின்‌ உரிமைகளைப்‌ பறிக்கும்‌ 
சட்டத்தைத்‌ தாம்‌ ஆதரிப்பதாக அவர்‌ மெகெரிவித்துாார்‌. உரிமைகளைத்‌ 
கதுவறான முறையில்‌ பயன்படுத்தும்‌ பத்திரிகைக்குச்‌ சான்றாக அவர்‌ 
“மீர்‌ -உல்‌-அக்பரை”க்‌ குறிப்பிட்டார்‌. 7822ஆம்‌ அண்டு, ஆகஸ்டு 
மாகம்‌ அவ்விகமில்‌ மூவொருமைக்‌ கொள்கையைப்‌ பற்றிச்‌ சில 
ஆய்வுரைகளை நாம்மோகன்‌ எழுதி இருந்தார்‌. அவற்றையே 
அவர்கள்‌ மிகவும்‌ “கடுமையான வன்முறைத்‌ தாக்குகதலாக?”க்‌ 
கருகுலாயினார்‌. 

7822 அம்‌ ஆண்டு, அக்டோபர்‌ பத்தாம்‌ நாள்‌ கூடிய தலைமைக்‌ 
கவுன்சில்‌ கூட்டத்து நிகழ்ச்சிக்‌ குறிப்பில்‌ “...... மற்றொரு பாரசீக 
பத்திரிகையான மீரட்‌-உல்‌-அக்பரின்‌ பொருளடக்கம்‌ மேலே கண்ட 
இதழின்‌ போக்கிலேயே அமைந்து இருக்கிறது. ஆனால்‌, அதன்‌ 
ஆசிரியா்‌ சமயத்துறை கருத்துமாறுபாடுகளுக்குப்‌ பேோர்போனவரா 
வார்‌. அதனால்‌, மூவொருமைக்‌ கொள்கையைப்பற்றி எழுதுவதற்கு 
வாய்ப்பாக அப்‌ பத்திரிகையை அவர்‌ பயன்படுத்திக்‌ கொண்டுள்‌ 
ளார்‌. அகை அவர்‌ ஓளிவுமறைவாகவும்‌ நயவஞ்சகமாகவும்‌ எழுதி 
யுள்ளார்‌. எனினும்‌, அவை நமக்கு எல்லைகடடந்த தாக்குகலாகவே 
தோன்றுகிறது * என்று குறிப்பிடப்‌ பெற்றிருந்தது. 7௪23ஆம்‌ 
ஆண்டு பிப்ரவரி 12ஆம்‌ நாள்‌, * கல்கத்தா ஜர்னல்‌ * என்ற இதழின்‌ 
ஆசிரியரான பக்கிங்காமை இரண்டு மாதங்களுக்குள்‌ இந்தியாவை 
விட்டு வெளியேறுமாறு அணை பிறப்பிக்கப்பெற்றது. அப்பத்திரிகை 
யில்‌ வெளிவந்த சில கருத்துரைகளை அரசு மிகக்‌ கொடிய தாக்கு 
_ தலாகக்‌ கருதிற்று. அவற்றுள்‌ ஸ்காட்லாந்து நாட்டுப்‌ புதிய இருச்‌ 
சபையில்‌ குலைமை அமைச்சரான டாக்டர்‌ பிரைசு மா. ரூல்‌ 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனியில்‌ எழுதுபொருள்‌ துறை எழுத்தர்‌ 
பகுவியை ஏற்றுக்கொண்டகைக்‌ தாக்கி எழுதியமை, அரசின்‌ 


45 


மனத்தைப்‌ புண்படுத்திவிட்டதாகக்‌ கூறப்பெற்றது. ஒரு இருச்‌ 
சபையின்‌ அமைச்சர்‌ ஓர்‌ எழுத்தர்‌ பதவியை ஏற்றுக்கொள்ளுவது 
மதிப்புக்குறைந்த செயலாகப்‌ பக்கிங்காம்‌ கருதினார்‌. இக்கருத்தைக்‌ 
தெரிவித்ததற்காகவே, பக்கிங்காம்‌. இரண்டு மாதங்களுக்குள்‌ 
இதந்தியாவைவிட்டு வெளியேறுமாறு அரசினறரால்‌ அறிவிக்கப்‌ 
பட்டார்‌. 

ஹேஸ்டிங்ஸ்‌ பிரபு இங்கிலாந்திற்குத்‌ திரும்பியவுடன்‌ தழ்‌ 
காலிகக்‌ கவர்னர்‌ ஜெனரலாகப்‌ பணியாற்றியவர்‌ ஜே. ஆதாம்‌ என்‌ 
பவராவர்‌, அவரே, இந்து அணையைப்‌ பிறப்பித்தார்‌. “கல்கத்தா 
ஜர்னல்‌ * என்ற இதமை நடத்தாமல்‌ அலுவலகத்தை மூடிவிருமாறு 
அதன்‌ நிர்வாகிகள்‌ அச்சுறுத்தப்பெற்றனர்‌. அதனுடைய துணை 
அசிரியரான திரு. சகாண்ட்போர்ட்‌ அர்னாட்‌ (கபம்‌ கமம்‌ 
சிறைப்படுத்தப்பெற்று, பின்னர்‌ இந்தியாவிலிருந்து நாடுகடத்தப்‌ 
பெற்றார்‌. 7௪22ஆம்‌ அண்டு மார்ச்சு 74ஆம்‌ நாள்‌, பத்திரிகை 
களின்‌ ஒழுங்குமுறைச்‌ சட்டத்தைப்‌ புதிதாக அதாம்‌ பிரகடனம்‌ 
செய்தார்‌.  அச்சட்டத்தின்படி பத்திரிகை உரிமையாளர்களும்‌ 
ஆசுரியார்களும்‌ அரசிடமிருந்து உரிபாத்தகை (மலப்‌ பெற்ருக 
வேண்டும்‌ என்ற திலைமை உண்டாயிற்று. இச்சட்டம்‌ நடைமுறைப்‌ 
படுத்தப்பெற்ற இரண்டு தாட்கள்‌ கழித்து, அதாவது 7823ஆம்‌ 
அண்டு, மார்ச்சு 77அம்‌ நாள்‌, பதிவீட்டு உயர்நீதிமன்றத்தின்‌ 
முன்னர்‌ நாம்மோகன்‌, துவாரகநாகு தாகூர்‌, பிரசன்னகுமார்‌ 
தாகூர்‌, மற்றும்‌ மூவரும்‌ சேர்ந்து ஓர்‌ விண்ணப்பத்னகுத்‌ திருமுன்‌ 
படைத்தனர்‌. அதே விண்ணப்பத்இன்‌ ஓரு படியை அரசரின்‌ கவுன்‌ 
சிலுக்கு அவாகள்‌ அனுப்பிவைக்கனா்‌. அவ்விண்ணப்பத்தில்‌ 
பத்திரிகை ஒழுங்குமுறை விதிக்கு மிகக்‌ கடுமையான எஜர்ப்பை 
அவார்கள்‌ தெதரிவித்திருந்தனர்‌.  இச்சிறப்புமிக்க விண்ணப்பத்தை 
ராம்மோகனே வரைத்திகுந்தார்‌. - மற்றவற்றிற்கிடையில்‌ பின்வரும்‌ 
வாசகத்தை நாம்‌ அவ்விண்ணப்பத்தில்‌ காணுகிறோம்‌ : ஈ.. .. அறிவு 
வளர்ச்சியையும்‌ அறிவுப்‌ பரப்புதலையும்‌ அடியோடு கதடைப்படுத்தி 
விடும்‌. அத்துடன்‌ இப்பொழுது பெருகிவரும்‌ மனவளர்ச்சியின்‌ 
விளைவுகளையும்‌ அது குடைப்படுத்திவிடும்‌. இப்பணியைக்‌ சழைநாடு 
களின்‌ கல்விச்‌ சிறப்புவாய்ந்த மொழிகளில்‌ இருந்து நாட்டுமக்க 
ளிடத்துப்‌ பெரு வழக்குள்ள இளைஷமொழிகளில்‌ மொழிபெயர்த்துத்‌ 
குருவதையோ, அயல்நாட்டு வெளியீடுகளில்‌ இருந்து உறிஞ்சப்‌ 
பெறும்‌ இலக்கிய நுண்ணறிவு நாட்டில்‌ பரவுவதையோ அது தடைப்‌ 
படுத்திவிடும்‌...... தேர்மையான ஆட்சியாளர்‌ கண்களுக்குப்‌ புலனாகக்‌ 
கூடிய மற்றோர்‌ ஓத்து முக்கியத்துவம்‌ வாய்த்து இமை யாதெனில்‌, 
பரந்துபட்ட இந்தாட்டில்‌ பல்வேறு பகுதிகளில்‌ ஆட்சித்துறை அதி 
காரிகள்‌ செய்கின்ற தவறுகளையும்‌, மக்களுக்கு இழைக்கின்ற அநீதி 
களையும்‌ அரசு உடனுக்குடன்‌ அறியுமாறு செய்வதற்குரிய வாய்ப்‌ 


46 


பினை இந்நாட்டு மக்கள்‌ இழக்குமாறு செய்கிறது. மேலும்‌, இங்கி 
லாந்திலுள்ள அருள்நிறைப்‌ பேரரசர்க்கும்‌, அவருடைய கவுன்‌ 
சிலுக்கும்‌ அவருடைய பேரரசில்‌ நெடுந்தொலைவில்‌ வாழும்‌ நன்றி 
ஈடுபாடு கொண்ட குடிமக்களின்‌ உண்மையான நிலையையும்‌, உள்‌ 
ளாட்சி அரசினரால்‌ அவர்கள்‌ நடத்தப்பெறுகன்ற முறையையும்‌ 
இந்தாட்டுமக்கள்‌ நேர்மையாகவும்‌, வெளிப்படையாகவும்‌ எடுத்‌ 
துரைப்பகுற்குரிய வாய்ப்பையும்‌ இழக்க நேரிடுகிறது. இதனால்‌, 
இதுவரையில்‌ செய்யப்பெற்று வந்ததைப்போல்‌ இனி இத்தகைய 
செய்திகளை இங்கிலாந்துற்குக்‌ தெரிவிக்க இயலாமல்‌ போய்விடும்‌. 
இதுவரை இத்நாட்டு மொழிகளில்‌ வெளிவத்த செய்திகளை இங்கு 
அச்சிடடப்பெறுகிற ஆங்கில இதழ்களில்‌ இடையிடையே சேர்த்து 
ஐரோப்பாவிற்கு அனுப்பி வந்தோம்‌. மேலும்‌ நாட்டுமக்களே 
ஆங்கிலத்தில்‌ செய்தித்தாள்களைக்‌ கொண்டுவர, இவ்விதி நடை 
முறைக்கு வருவதற்கு முன்பு எண்ணி இருந்தோம்‌. இவ்வாய்ப்‌ 
புக்களை இவ்விதிமுறையால்‌ நாங்கள்‌ இழக்க நேரிடுகிறது...... 

மனிக இயல்பின்‌ குறைபாடுகளை தன்குணர்ந்த வைவொரு நல்ல 
ஆட்சியாளரும்‌, என்றும்‌ உலகின்‌ ஆளுநராக நிலைபெற்று விளங்கும்‌ 
இறைவனைப்‌ போற்றி வணங்குகின்ற ஓவ்வோர்‌ ஆட்சியாளரும்‌ 
பெரியதொரு பேரரசை நிர்வகிப்பதில்‌ தவறுகள்‌ செய்வகுற்கு இட 
மிருக்கிறது என்பதை உணர்த்தவார்களாக இருக்கவேண்டும்‌. 
எனவே, அவருடைய தலையீட்டை எதஇுர்தோக்க இருப்பனவற்றை, 
உடனடியாகவும்‌. எளிதிலும்‌ அறிவகுற்குத்‌ தம்‌ பார்வைக்குக்‌ 
கொண்டுவர ஓவ்வொரு தனிமனிதனுக்கும்‌ வசதி செய்துகரும்‌ 
ஆர்வத்தோடு அவர்கள்‌ இருக்கவேண்டும்‌. இத்தகைய முக்கியமான 
இலட்சியத்தை ஈடேற்றுவதற்குக்‌ கடைப்பிடிக்கத்தக்க ஆற்றல்‌ 
மிக்க சாதனம்‌ கட்டுப்பாடற்ற பத்திரிகை உரிமையாகும்‌.” 

இந்த விண்ணப்பத்கைத்‌ தலைமை நீதிமன்றம்‌ மறுத்துவிட்‌....து. 
இகுற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும்‌ வகையில்‌ ராம்மோகன்‌ ராய்‌ பார்க 
மொழியில்‌ தாம்‌ வெளியிட்டு வந்த இதமை நிறுத்திவிட்டடார்‌. 

782/அஆம்‌ ஆண்டு மக்கள்‌ சபை (1106 மீ வேெருமாடி) யினரால்‌ 
தோர்ந்கெடுக்கப்பெற்ற குழுவின்‌ முன்னர்‌ ராம்மோகன்‌ சான்று: 
பகர்ந்தார்‌. கிழக்கிந்தியக்‌ கம்பெனியின்‌ பட்டயத்தைப்‌ புதுப்‌ 
பிக்கும்‌ பணித்தொடர்பாக அக்குழு அமைக்கப்பெற்றதாகும்‌. அக்‌ 
குழுவினிடத்து இந்தியா்களை இணை நீதிபதிகளாகவும்‌, நீதுபதிக 
ளாகவும்‌, நீதிமுறை மதிப்பீட்டாளர்களாகவும்‌ நியமிக்குமாறு 
அவர்‌ வேண்டுகோள்‌ விடுத்தார்‌ ஒழுங்கான பொதுப்‌ பதுவு 
ஏடுகள்‌ அமைக்கவேண்டும்‌ என்றும்‌, குற்றவியல்‌ சட்டத்‌ தொகுப்‌ 
புக்களையும்‌, உரிமை வழக்குச்‌ சட்டத்தொகுப்பையும்‌ தயாரிக்க 
வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ வேண்டிக்கொண்டார்‌. மேலும்‌, அரசின்‌ 
செலவைக்‌ குூறைத்துக்கொள்ளுமாறும்‌, நிலையான படையைக்‌ 


47 
ரா..- தீ 


கலைத்துவிட்டு, உழவார்களைக்‌ கொண்டதொரு படையை அமைத்துக்‌ 
கொள்ளுமாறும்‌ அவர்‌ பணிவுடன்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 
இவை யாவற்றையும்விட ஆட்சித்துறையைச்‌ சேர்ந்தோரிட௨மிருந்து 
நீதித்துறைச்‌ செயல்முறைகளைப்‌ பிரித்துவிட வேண்டும்‌ என்பது 
அவருடைய சிறப்புமிக்க வேண்டுகோளாகும்‌. மேலும்‌, கஇராமப்‌ 
பஞ்சாயத்துக்களிடம்‌ முறைகாண்‌ ஆயகது்தினரான ஐஜுரிகளின்‌ 
அதிகாரத்தை ஓப்படைக்கலாம்‌ என்ற கருத்தையும்‌ அவர்‌ தெரி 
வித்தார்‌. 

7௪22ஆம்‌ ஆண்டு *வங்காளப்‌ பார்வையாளர்‌ * (ஜவ 
8122012400) என்ற இதழில்‌ “ அண்மையில்‌ பிரகடனப்படுத்தப்பெற்ற 
(1833) பட்டயத்தால்‌ வழங்கப்பெறும்‌ சிறப்புரிமைகள்‌ பற்றிய 
சலுகைகளுக்காக தாம்‌ பேரளவிற்கு அவருக்கு (ராம்மோகனருக்கு) 
நன்றி செலுத்தக்‌ கடமைப்பட்டிருக்கிறோம்‌ ** என்று குறிப்பிடப்‌ 
பெற்றமை இங்கு தினைவுகூர்கற்குரியகாகும்‌. “ செய்திக்‌ கண்ணாடி. * 
(சமாச்சார்‌ கார்ப்பணம்‌) என்ற இகழ்‌ “ இத்தகைய நன்மைகளை 
யெல்லாம்‌ தம்க்காக அரும்பாடுபட்டு பெற்றுக்‌ தந்த அவரை, 
இப்பொழுது வாழுகின்ற இந்தியர்மட்டுமல்லாமல்‌, எதிர்கால 
இந்தியாவில்‌ கோன்றக்கூடியவா்களும்‌ * நாட்டின்‌ புரவலா்‌ ” என்று 
நேர்மையான எண்ணத்தோடு போற்றிப்‌ பாராட்டுவர்‌ ** என்று 
குன்‌ கருத்துக்‌ மிதுரிவித்தது. ராம்மோகனுடைய கருத்துக்களை 
இங்கிலாதந்திலிருந்த அவருடைய செயலாளரான இரு. அர்னாட்‌ 
குமித்துவைத்துள்ளார்‌. இங்கிலாந்தின்‌ பண்பாட்டு, அரஇயல்‌ 
நற்பணி இந்தியாவில்‌ செயல்படுத்தப்‌ பெறுவதற்கு நாற்பது 
ஆண்டுகளை எல்லையாக அவர்‌ வகுத்துச்‌ சென்றார்‌. இந்தக்‌ கால 
வரையறைக்குள்‌ உலகப்‌ பண்பாட்டுடனும்‌. மக்களாட்சி முறை 
யோடும்‌ இந்தியாவைக்‌ கொடர்புகொள்ளுமாறு இங்கிலாந்து 
செய்துவிடும்‌ என்று அவர்‌ நம்பினார்‌ என்பது அக்குறிப்பாகும்‌. 

இங்கிலாந்தில்‌ நடைபெற்ற சீர்திருத்த மசோதா (0300 பட) 
இளர்ச்சிக்கு ராம்மோகன்‌ ம்ழுமனத்துடன்‌ அதரவு அளித்தார்‌. 
சர்திருக்தக்காரார்களுக்கும்‌ சீர்திருக்க எதிர்ப்‌ இயக்கத்தாருக்கும்‌ 
இடையே நடைபெற்ற போராட்டத்கதைப்பற்றி அவர்‌ பின்வரு 
மாறு எழுதியுள்ளார்‌: உலகம்‌ முழுவதிலும்‌ கொடுங்‌ 
கோன்மைக்கும்‌ உரிமைக்கும்‌ இடையே நடைபெறும்‌ போராட்டம்‌ 
இது , நீதிக்கும்‌ அநீதிக்கும்‌ இடையே நடைபெறும்‌ போராட்டம்‌ 
தநோர்மைக்கும்‌ வஞ்சனைக்கும்‌ இடையே நடைபெறும்‌ போராட்டம்‌. 
ஆனால்‌, அரசியலிலும்‌, எமயத்துறையிலும்‌ மூன்னேம்றக்‌ கொள்‌ 
கைகள்‌ பையப்பைய நெடுங்காலமாக, ஆனால்‌, நிலையாக வெற்றி 
பெற்று வருவதை நாம்‌ தெளிவாகக்‌ காண்கி௫ோேம்‌. கொடுங்கோலாா்‌ 
களும்‌, குருட்டுப்‌ பிடிவாகமுள்ளவர்களும்‌ பூர்கீ்கத்தன. யாக 
எதர்த்த எதிர்ப்புகளையெல்லாம்‌ புறமுதுகிடச்‌ செய்து அம்‌ முன்‌ 


46 


னேற்றக்‌ கொள்கைகள்‌ வெற்றிபெற்று வருகின்றன.*” 

7422ஆம்‌ ஆண்டு, ஐன்‌ மாகுத்தில்‌, பிரபுக்கள்‌ அம்‌ மசோ 
காவை இறுதியில்‌ சட்டமாக நிறைவேற்றினர்‌. அப்பொழுது அவர்‌ 
பெரு ம௫ழ்ச்சியூற்றுர்‌. தம்முடைய நண்பர்‌ ரத்யோன்‌ (கில) 
என்பவருக்குச்‌ :: செல்வக்‌ குடியினருக்கு எத்தகைய இலட்சியமோ, 
கொள்கையோ இடையாது. அதநத்திலையில்‌ வாழும்‌ பிரபுக்கள்‌ மிக 
வன்மையாக அத்து மசோதாவை எதிர்த்தபோதிலும்‌, சா்திருத்த 
மசோதா முழுவெற்றி பெற்றமைக்கு யான்‌ பெரிதும்‌ மகிழ்ச்சி அடை 
இரேன்‌. மக்கள்‌ செலவில்‌ - இல்லை மக்களைப்‌ பாழாக்குவதன்‌ மூலம்‌ 
கடந்து 50 ஆண்டுக்‌ காலத்திற்கும்‌ மேலாகத்‌ தங்கள்‌ பணப்பைகளை 
நிரப்பிக்‌ கொள்ளுவதில்‌ ஈடுபட்ட ஓரு சிலருக்கு இத்தேசிய இனம்‌ 
இனிமேல்‌ இறையாகப்‌ போவதில்லை. இச்சீர்திருத்த மசோதா 
தோற்கடிக்கப்‌ பட்டால்‌ நான்‌ இந்தாட்டேபாடு கொண்டுள்ள 
தொடடர்பினைத்‌ துறந்துவிடுவதாகப்‌ பொது மேடையில்‌ சூளுரை 
செய்து இருத்தேன்‌...... இறைவனுக்கு தன்றி. இப்பொழுது நான்‌ 
குங்களுடன்‌ வாழும்‌ ஓரு குடிமகன்‌ என்ற மூறையில்‌ பெருமைப்‌ 
படுகிறேன்‌. இத்‌ தேசிய இனத்தின்‌, இல்லை உலகம்‌ முழுவதும்‌; 
விடுதலை பெறுவதை நேரில்‌ காணும்‌ வாய்ப்பினைப்‌ பெற்றுமைக்கு 
எல்லையற்ற மகிழ்ச்சியும்‌, மனநிறைவும்‌ அடைகின்றேன்‌ £” என்று 
அவர்‌ கடிகும்‌ எமுதியுள்ளமை இங்குக்‌ கருகுத்தக்கதா கும்‌. 

இந்தியாவிற்கு மட்டும்‌ அல்லாமல்‌, உலகிலுள்ள ஓவ்வொரு 
நாட்டின்‌ விடுதலைக்கும்‌, ஜனநாயக உரிமைகளுக்கும்‌ நடைபெற்ற 
போராட்டத்தைப்‌ போற்றி ஆகுரித்த பெருமை ராம்மோகனையே 
சாரும்‌, 7822 அம்‌ ஆண்டில்‌, தென்‌ அமெரிக்காவில்‌ ஸ்பெயினின்‌ 
ஆதிக்கத்தில்‌ இருந்துவந்த குடியேற்ற நாடுகளுக்கு, ஸ்பெயினின்‌ 
கொடுங்கோலாட்சியிலிருந்து விடுதலை கிடைத்தது. இச்செய்தி 
கிடைத்தவுடனே, ராம்மோகன்‌ தம்‌ தண்பர்களுக்கு விருந்து ஒன்று 
அளித்து விமாக்கொண்டாடினார்‌.. விருந்திற்கு வந்திருந்தவருள்‌ 
ஒருவர்‌ * நீங்கள்‌ ஏன்‌ விழாக்‌ கொண்டாடுகிறீர்‌ 2” என்று மோகனைக்‌ 
கேட்டார்‌. உடனே, ராம்மோகன்‌ “என்னுடைய உடன்வாழ்‌ கயி 
ரினங்களாகிய மக்கள்‌ எங்கிருந்தாலும்‌, விருப்பங்கள்‌, சமயம்‌, மொழி 
முதலியவற்றால்‌ என்னுடன்‌ அவர்கள்‌ தொடர்பு இல்லாதவர்களாக 
இருந்தாலும்‌ அவர்களுடைய துன்பங்களையும்‌ துயரத்தையும்‌ உண 
ராதவனாக நான்‌ இருக்கவேண்டுமா 2 £ என்று அவர்‌ கேட்டார்‌. 
7922ஆம்‌ ஆண்டு “எடின்பரோ மேகசின்‌ * என்ற இதழில்‌ அவ 
நுடைய ஆங்கிலேய நண்பார்‌ ஒருவர்‌ “தென்னமெரிக்காவினுடைய 
விடுகலையிலும்‌ அதன்‌ முன்னேற்றத்திலும்‌ அவர்‌ எழுச்சிமிகு ஆர்வம்‌ 
கொண்டமை இறப்பாக அவருடைய பெருத்தன்மையையும்‌, மாண்‌ 
பையும்‌, அறத்தின்பால்‌ அவருடைய உள்ளம்‌ கொண்ட ஈடுபாட்‌ 
டையும்‌ காட்டுகிறது என்று நாம்‌ கூறலாம்‌ ”* என்று ராம்மோகன 


40 


ரைப்‌ பாராட்டியுள்ளமை இங்கு நினைவுகூர்தற்குரியதாகும்‌. 
இதைப்போன்று, போர்ச்சுகல்‌ நாட்டில்‌, அரசியல்‌ அமைப்புக்‌ 
குூட்பட்ட அரசினை அமைத்தனர்‌ என்பதை அறிந்தபொழுது ராம்‌ 
மோகன்‌ மிகுந்த மகூழ்ச்சியுற்றார்‌. துருக்கியருக்கு எதிராகக்‌ கிரேக்‌ 
கர்கள்‌ உரிமைப்‌ போர்‌ தொடுத்த பொழுது, அவர்‌ அதை மன 
மாரப்‌ போற்றி ஆதரித்தார்‌. 787௪ஆம்‌ ஆண்டிற்குச்‌ சிறிது காலத்‌ 
இற்கெல்லாம்‌ இரீசில்‌ கார்பொனரி ” (கங்கா!) என்ற சங்கம்‌ 
தொடங்கப்பெற்றது. 7520-27அம்‌ ஆண்டுகளில்‌ அது மக்களிட.த்‌ 
இல்‌ பெருஞ்‌ செல்வாக்குற்றது. நேப்பிள்ஸை ஆண்ட போர்பன்‌ 
அரசமரபைச்‌ சேர்ந்த அரசர்களுக்கு எதிராக, நேப்பிள்ஸ்‌ 
நகரத்தைச்‌ சேர்ந்த * கார்பொனரி * இயக்கத்தினர்‌ கலகம்‌ செய்‌ 
குனர்‌. அவ்வியக்கத்தினர்‌ தங்களுக்கு ஒர்‌ அரசியலமைப்புச்‌ சட்ட 
மும்‌, அனைத்து வகுப்பினரிடையே சமத்துவமும்‌, தங்கள்‌ தலை 
விதியை நிர்ணயிக்கும்‌ பொறுப்பினையும்‌ துங்களுக்குரிய உரிமை 
களாக அளிக்கவேண்டும்‌ என்று அவர்கள்‌ உரிமைப்போர்‌ தொரடுத்‌ 
குன்‌. அவ்வெழுச்சி அடக்கி யொடுக்கப்பட்டது. ஆட்சிக்கெது 
ான அவ்வெமுச்சிக்குத்‌ தலைவர்களாக இருந்தவா்களுள்‌ 
மொரெல்லி (4௦6111), சில்வதி (கம) என்ற இரு குலைவார்களையும்‌ 
அரசு தூக்கிலிட்டது. இச்செய்தி ராம்மோகனுக்குப்‌ பெருந்துன்‌ 
பத்துக்‌ தந்தது. இதனால்‌ இரு. பக்கிங்காம்‌ என்பவரைச்‌ சத்துப்‌ 
பகுற்குக்‌ குறித்துருந்த பேட்டியினை அன்றைக்கு வேண்டாம்‌ என்று 
அவர்‌ தள்ளிவைத்துவிட்டார்‌. 7827ஆம்‌ ஆண்டு, ஆகஸ்டு பது 
னோராம்‌ நாள்‌, அவர்‌ பக்இங்காமிற்குப்‌ பின்வருமாறு கடிகும்‌ எழுதி 
னார்‌: இன்று பிற்பகல்‌ தாங்கள்‌ அளிக்கவிருந்த விருந்தில்‌ கலந்து 
கொண்டு, மாகழ்ச்சியுறும்‌ வாய்ப்பினை மறுக்கவேண்டிய நெெருக்கடி. 
யில்‌ நான்‌ இருப்பதால்‌, அகுற்குப்‌ பெரிதும்‌ நான்‌ அஞ்சுகின்றேன்‌ 7 
மிகச்‌ சிறப்பாக அண்மையில்‌, ஐரோப்பாவில்‌ இருந்து வந்த செய்து 
களால்‌-- மிகவும்‌ அண்மைக்காலத்தில்‌ வந்த மகிழ்ச்சியற்ற செய்து 
களால்‌- என்‌. மனம்‌ பெரிதும்‌ சோர்வடைந்து துன்புறுகிறது. 
ஐரோப்பிய, ஆசிய நாடுகள்‌ அனைத்தும்‌ முற்றிலும்‌ விடுதலையடை 
வதைக்‌ காண்பகுற்கு நான்‌ கொடுத்துவைக்கவில்லை ; அதுவரையில்‌ 
நான்‌ உயிர்‌ வாழமாட்டேன்‌ என்று கருதுகின்றேன்‌. இக்தககைய 
குருணத்தில்‌ நேப்பிள்ஸ்‌ மக்களின்‌ உரியைப்‌ போரை என்னுடைய 
உரிமைப்‌ போராகவே நான்‌ கருதுகிறேன்‌. அகைப்‌ போன்றே, 
அவர்களுடைய பகைவரை என்னுடைய பகைவறராகவே தான்‌ 
மதிக்கின்றேன்‌. தன்னுரிமையின்‌ எதிரிகளும்‌, கொடுங்கோன்மை 
யின்‌ நண்பர்களும்‌ என்றுமே முடிவாக வேற்றிபெற்றதில்லை ; இனி 
என்றும்‌ வெற்றிபெறப்‌ போவதில்லை ”” என்னும்‌ அவருடைய கடிதம்‌ 
அவருடைய உள்ளத்‌ துடிப்பினப்‌ படம்பிடித்துக்‌ காட்டுவதாகும்‌. 
அயர்லாந்தினைப்‌ பிரிட்டிஷார்‌ கைப்பற்றியபோது, அதை 


௮0 


ராம்மோகன்‌ மிகவும்‌ கடுமையாக எதிர்த்தா*.. மீரட்‌-உல்‌-அக்பார்‌ 
என்ற இதழில்‌, இதற்கெதிராகத்‌: தம்‌ கருத்துரைகளை அவர்‌ 
எழுதினார்‌. பஞ்சத்தால்‌ அல்லற்பட்ட அயர்லாந்து மக்களுக்கு 
நிவாரண நிதி ஒன்றை அவர்‌ அனுப்பிவைத்தார்‌, பிரெஞ்சுப்‌ 
புரட்சியைப்‌ பற்றிய செய்திகள்‌ அவருடைய உள்ளத்தைக்‌ கிளர்ந்து 
எழச்செய்கதது. பிரெஞ்சுப்‌ புரட்சியாளரின்‌ மூவண்ணக்‌ கொடிக்கு 
வணக்கம்‌ செலுத்தும்பொருட்டுத்‌ தாம்‌ பயணம்‌ செய்து படகி 
லிருந்து &ழமிறங்கியபொழுது, அவர்‌ காலில்‌ அடிபட்டுவிட்டது. 
கன்னுரிமையிடத்து ராம்மோகன்‌ எல்லையில்லாக்‌ காதல்‌ கொண்‌ 
டூருத்தார்‌. அக்‌ காதுலே அவருடைய சமயவியல்‌, சமூக 
வியல்‌, அரசியல்‌ செயல்முறைகள்‌ அனைத்திற்கும்‌ தலையூற்றாக 
இருந்தது. மேலும்‌, அவருடைய இத்தன்னுரிமைக்‌ காதல்‌ மனித 
இனம்‌ முழுவதையும்‌ தழுவியகாக இருந்தது. பதினெட்டாம்‌ 
நூற்றாண்டில்‌ பன்னாட்டு தேசிய உணர்வைப்பற்றிக்‌ கனவு கண்ட 
முகுல்‌ மனிதராக ராம்மோகன்‌ விளங்கினார்‌. 

7927ஆம்‌ அண்டு இசம்பர்‌ 26ஆம்‌ நாள்‌, லண்டன்‌ மாநகரி 
லிருத்து இளவரசர்‌ டெலிராண்டிற்கு (3ர்ட௦6 கரகம்‌) அவர்‌ ஒரு 
கடிகதும்‌ எழுதினார்‌. பிரான்சிற்கு வருவகுற்குத்‌ தமக்கு ஒரு “நுழைவு 
உரிமைச்‌ சீட்டு” டிவூுலராு) அளிக்குமாறு பிரான்சின்‌ வெளிநாட்டு 
அமைச்சருக்கு அக்கடிதத்தில்‌, அவர்‌ வேண்டுகோள்‌ விட்டிருந்தார்‌. 
அக்கடிதம்‌ ஒப்புயா்வற்ற முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஒரு பதி 
வேடாகும்‌. அக்கடிதத்தில்‌ 6 நுழைவு உரிமைச்‌ சீட்டு” முறையை 
ஒழிக்க வேண்டும்‌ என்பது குறித்து, அவா்‌ விளக்கமாக எழுதியிருந்‌ 
கார்‌ : “ஆசிய நாட்டினங்களிடத்து இக்தககையகோர்‌ ஒழுங்குமுறை 
(சமயச்‌ சார்பான கடும்‌ வேறுப்புக்களாலும்‌, அரசியல்‌ இதாடம்‌ 
பான பல பிரிவுகளாலும்‌ அவர்கள்‌ எதிரிகளாக இருந்தபோதிலும்‌) 
இல்லவே இல்லை. அயல்தாட்டினரிடத்து எல்லைச்‌ சார்பான 
பொருமையும்‌, புகிய்‌ கருத்துக்களும்‌ பழக்கவழக்கங்களும்‌ புகுத்தப்‌ 
பட்டுவிடும்‌ என்று அஞ்சும்‌ இயல்புகொண்ட சீனதநாரடு ஒன்று 
தான்‌ இதற்கு விதிவிலக்கு. எனவே, எல்லாவகையான செயல்‌ 
களிலும்‌ நயமிகு நடத்தையும்‌, முற்போக்குக்‌ கொள்கையும்‌ 
கொண்ட புகழ்மிக்க பிரஞ்சு மக்களிடத்து, இத்தகைய கேடான 
வழக்கம்‌ எவ்வாறு இருந்துவருகிறது என்பகை என்னால்‌ புரிந்து 
கொள்ளவே முடியவில்லை. இப்பொழுது பொதுவாகச்‌ சமயத்‌ 
துறையின்‌ ஆராய்ச்சியால்‌ மட்டும்‌ அல்லாமல்‌, ஒருகலைச்‌ சார்பற்ற 
பொதுவறிவினாலும்‌, அறிவியல்‌ ஆராய்ச்சியின்‌ சரியான உய்த்‌ 
துணா்வாலும்‌ எல்லா மானிகு இனமும்‌ ஓரே குடும்பத்தைச்‌ 
சேர்ந்துன என்றும்‌, அவற்றின்‌ பல்வேறு கிளைகளா கவே வேறுபட்ட 
தேசிய இனங்களும்‌, பழங்குடிமக்கள்‌ பிரிவுகளும்‌ தோன்றியுள்ளன 
என்னும்‌ முடிவிற்கு அறிஞர்கள்‌ வந்துள்ளனர்‌. எனவே, எல்லா 


௮1 


நாடுகளிலும்‌ உள்ள அறியவவொளிபெற்ற மக்கள்‌, மனிதஇனம்‌ முழு 
மையும்‌ நன்மைகளை நுகர்ந்து மகிழ்வையும்‌ கருத்துக்களைப்‌ பரி 
மாறிக்‌ கொள்ளுவதையும்‌ போற்றி வளர்க்க விரும்புகின்றனர்‌; 
இகுற்குக்‌ தடையாகவுள்ள எகையும்‌ இயன்றவரை அப்புறப்படுத்தி 
வருகின்றனர்‌. இகன்மூலம்‌ எவ்வகையிலும்‌ மானிகத்‌ கொடர்பைப்‌ 
பெருக்குவகுற்கு வசதஇுசெய்து குருவதோடு, வளர்ப்பகுற்குரிய 
வாய்ப்புக்களைப்‌ பெருகச்‌ செய்தும்‌ வருகின்றனா்‌ *” என்பது அக்‌ 
கடிதத்தின்‌ வாசகமாகும்‌. 

பல்வேறு நாடுகஞுக்கு இடையே உண்டடாகும்‌ வழக்குகளைத்‌ 
இர்ப்பகுற்குத்‌ தேசங்களுக்கு எல்லாம்‌ மேம்பட்ட அமைப்பு (5மம௨- 
4411௦1 ௨1] இோொஜவாம்க(ா) ஒன்றை நிறுவவேண்டும்‌ என்னும்‌ உலகிற்குப்‌ 
புதுமையான கருத்தை, அவர்‌ அந்தக்‌ கடிகுத்தில்‌ முதன்முதலாகக்‌ 
குறிப்பிட்டிருந்தார்‌. அவர்‌, ₹* எனக்குக்‌ கோன்றுவதகை நான்‌ 
இங்குக்‌ குறிப்பிடுகிறேன்‌. இருநாடுகளுக்கு இடையே உண்ட கும்‌ 
எல்லா வகையான அரசியல்‌ வேற்றுமைகளையும்‌ ஒவ்வொரு நாட்டி 
னுடைய நாடாளுமன்றத்தின்‌ உறுப்பினர்களுள்‌ ௪ம எண்ணிக்கை 
கொண்ட பேரவை ஓன்றை அமைத்து அதன்மூலம்‌ தீர்த்துக்‌ 
கொள்ள முயலலாம்‌. அமல்முறையே, அர௫ியல்‌ அமைப்புச்‌ சட்டத்‌ 
தஇற்குட்பட்ட அரசின்‌ இலட்சியங்களை அடைவதற்குரிய வழியாகும்‌. 
அப்பேரவையைச்‌ சேர்ந்த இருநாடுகளின்‌ பெரும்பான்மை உறுப்‌ 
பினருடைய முழிவினை இருகதுறத்தினரும்‌ உடன்பட வேண்டும்‌. 
அப்பேரவையின்‌ தலைவரை ஓராண்டுவிட்டு ஒராண்டு ஒவ்வொரு 
தேசத்திலிருந்தும்‌ கேர்ந்முகடுக்க வேண்டும்‌. ஓராண்டு அவ்விரு 
நாடுகளுள்‌ ஒரு நாட்டின்‌ எல்லையிலும்‌, அடுத்த அண்டு மற்‌ 
ரொரு நாட்டு எல்லையிலும்‌ அப்பேரவையின்‌ கூட்டம்‌ கூட்டப்பட 
வேண்டும்‌...... அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டத்திற்குட்பட்டு இயங்கும்‌ 
நஇாகரிகம்‌ அடைந்த இருதாடுகளின்‌ நாட்டு மக்களைப்‌ பாஇக்கக்கூடிய 
அரசியல்‌ அல்லது வாணிக இயல்போன்ற துறைகளிலும்‌ உண்டாகும்‌ 
எல்லா வகையான கருத்து வேறுபாட்டையும்‌ இத்தகையதோரா்‌ 
பேரவையின்‌ மூலம்‌ நேர்மையான முறையில்‌, மனக்‌ கசப்பு உண்டா 
காமல்‌ தர்த்துக்‌ கொள்ளலாம்‌. அகுனால்‌, அத்நாடுகளுக்கு இடையே 
துலைமுறைதோறும்‌ மனதிறைவு உண்டாவகோடு, ஆழ்ந்து அமைதி 
யையும்‌, நட்பு உணர்ச்சியையும்‌ நாம்‌ பேணி வளர்க்கலாம்‌ *” 
என்ற புதுமையான கருத்துக்களை அவர்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. 

என்றும்‌ மறக்க இயலாக இந்த வரிகளிலிருந்து,” 7837 ஆம்‌ 
ஆண்டு அளவிலேயே, உலகில்‌ அமைதியைப்‌ போற்றி நிலைநாட்ட 
முூயல்வகுற்கும்‌, நாடுகளுக்கு இடையே உண்டாகும்‌ பூசல்களையும்‌ 
வழக்குகளையும்‌ தர்ப்பதற்கும்‌ * கேசங்களுக்கு எல்லாம்‌ மேம்பட்ட 
ஓர்‌ அமைப்பின்‌ * தேவையை றாம்மோகன்‌ நன்குணர்ந்தமை 
தெளிவாகின்றது. உலகின்‌ எப்பகுதியைச்‌ சேர்ந்த அரசியல்‌ 


2௮ 


இந்தனையாளரும்‌ கனவில்கூடக்‌ கருதாதப்‌ பன்னெடுங்காலக்‌ 
இற்குமுன்பே இத்தகையகோொரு கருத்துடையவராக அவர்‌ விளங்‌ 
இனார்‌. அனைத்து நாட்டுச்‌ சங்கம்‌ (1,௦கஐய6 ௦மி 1421மமடி) , ஐக்கியநா ட்டு 
அமைப்பு (ப... 0.) அகியவற்றின்‌ தோற்றத்தை முன்கூட்டியே 
அவார்‌ எதுர்தோக்கஇனார்‌ என்பது இதனால்‌ நன்கு புலனாகின்றது. 


பத்திரிகையாளரின்‌ முன்னோடி 


சமூகம்‌, கல்வி, பொருளியல்‌, அரசியல்‌, சமயம்‌ போன்று 
துறைகளில்‌ ராம்மோகன்றராய்‌ இகாடங்கிய பல்வகைச்‌ சீர்‌ 
இருத்துங்களால்‌ தாட்டிலே விழிப்புணர்ச்சி உண்டாயிற்று. அகன்‌ 
அடிப்படையில்‌ முற்போக்குக்‌ கொள்கைகளைக்‌ கொண்ட பத்திரிகை 
யின்‌ தகொண்டு உடனடியாகக்‌ தேவைப்பட்டது. அக்காலத்தின்‌ 
சேதவையை ஒட்டி வங்காளத்திலும்‌, சிறப்பாகக்‌ கல்கத்தாவிலும்‌ 
பத்திரிகை பொதுவான வளர்ச்சி பெறலாயிற்று. 

கல்கத்தாவில்‌ கொடடங்கப்பபற்ற முதல்‌ முற்போக்கு இதகும்‌ 
“பங்களா கெசட்‌ ” என்பதாகும்‌. அவ்விகுழ்‌ 7876ஆம்‌ அண்டில்‌ 
தகதொடங்கப்பெற்ற வங்காள மொழி வார இதழாகும்‌. அதை 
நடத்தியவர்கள்‌ ராம்மோகனரின்‌ £ அத்மிக சபையில்‌ ” பேரார்வம்‌ 
கொண்டு விளங்கிய உறுப்பினர்களாவார்‌. அவ்விகழ்‌ 7520ஆம்‌ 
ஆண்டு வரை தொடர்ந்து நடைபெற்றது. 

728/77ஆம்‌ அண்டில்‌ செராம்பூர்‌ கிறித்துவ மிஷனரியார்‌ 
* செய்திக்‌ கண்ணாடி '” (சமாச்சாரம்‌ தருப்பணம்‌) என்ற வங்காள 
மொதி இதமைக்‌ தொடங்கினர்‌. அவர்கள்‌ ஆங்கிலத்திலும்‌ ஓர்‌ 
இதழை நடத்தினர்‌. அகுற்கு “ இந்தியாவின்‌ நண்பன்‌ ** (10.3 
௦% 110012) என்பது பெயா்‌. 

* கல்கத்தா ஐர்னல்‌ * என்பதே ஆங்கலைத்தஇல்‌ தகதொடங்கப்‌ 
பெற்ற முதல்‌ முற்போக்குக்‌ தாளாகும்‌. அதை 7819ஆம்‌ அண்டு, 
அக்டோபர்‌ மாதத்தில்‌ ஜேம்ஸ்‌ சில்க்‌ பக்கிங்காம்‌ என்பவர்‌ வெளி 
யிட்டார்‌. 

“ சம்பத கெளமிதி * என்ற வங்காளமொழி வார இதம்‌ 
7820ஆம்‌ அண்டு தகாராசந்த்‌ தத்கர்‌, பாபனிசரண்‌ பண்டியோ 
பாத்தியாயர்‌ என்ற இருவரால்‌ கதகொடங்கப்பெற்றது. இவ்விதழின்‌ 
ஆசிரியர்‌ பதவியிலிருந்து பாபனி சரண்‌ விலகியதும்‌, ராம்மோகன்‌ 
அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்‌. 


593 


ராம்மோகன்ராய்‌ பாரசீக மொழியில்‌ *மீரட்‌-உல்‌-அக்பர்‌ * 
என்ற வார இதழைக்‌ தொடங்கினார்‌. அது 7௪22ஆம்‌ அண்டிற்குப்‌ 
£9றகு வெளிவரவில்லை. 

வைஇக இந்து சமயத்தின்‌ உறுப்பாக £செய்தஇச்‌ சந்திரிகை * 
(சமாச்சார்‌ சந்திரிகா) என்று இதழ்‌ இயங்கியது. 

“வங்காள ஹெரால்ட்‌ * (மேவ 11சவம்‌ என்னும்‌ இதழை 
7829ஆம்‌ ஆண்டு, மே மாதத்தில்‌ டாக்டர்‌ ஆர்‌. எம்‌. மார்ட்டின்‌ 
என்ற மருத்துவர்‌ கொடங்கினார்‌. அவர்‌ துவாரகதநாகு தாகூரின்‌ 
கொள்கைகளிலும்‌ கோட்பாடுகளிலும்‌ பேரீடுபாடு கொண்டவராக 
விளங்கினார்‌.  இத்தாளின்‌ உரிமையாளர்களுள்‌ ராம்மோகன்‌ 
சாயும்‌, துவாரகதாத தாகூரும்‌ குறிப்பிடக்‌ தக்கவ௱௱வார்‌. 

ராம்மோகனின்‌ கொள்கையைப்‌ பின்பற்றியவர்களுள்‌ ஒருவ 
றான நில்ரகன்‌ ஹல்தார்‌ (12% 11 விம்மி என்பவர்‌ * வங்க 
தூகுன்‌ * (பங்ககதூக்‌) என்ற வாரத்‌ தாளினை வங்காளமொழி, 
பாரச்கமொறி, நாகிரி அகிய மொழிகளில்‌ பதுப்பித்து வந்தார்‌. 

புத்தக வாணிகரும்‌ வெளியீட்டானருமான சாமுவெல்‌ ஸ்மித்‌ 
என்பவர்‌, “வங்காள ஹார்க்கரு'* வைக்‌ தொடங்கினார்‌. அதற்கு 
துவாரகநாதக தாகூர்‌ பேரளவில்‌ பொருளுகுவி செய்துவந்தார்‌. 

7827ஆம்‌ ஆண்டில்‌, : இந்தியா கெசட்‌ ” கொடங்கப்பெற்றது. 
அதன்‌ உரிமையாளர்களுள்‌ துவாரகநாத தாகூர்‌ ஒருவராவர்‌. அக்‌ 
காலத்தில்‌ சிறப்புற்று விளங்கிய ஆங்கிலக்‌ தாள்களில்‌ * இந்தியா 
கெசட்‌ ” ஒன்றாகும்‌. 

7827ஆம்‌ ஆண்டு *ஜான்புல்‌ £ (௦ ப1) என்ற இதழ்‌ 
தொடங்கப்பெற்றது. அது அரைகுறைப்‌ பணித்துறைச்‌ சார்பான 
இதழாக இருந்துது. மேலும்‌, முற்போக்குக்‌ கொள்கைகளுக்கு 
எதிரான இகம்‌ என்ற கெட்ட பெயரை நாடறிய அது பெற்‌ 
மிருந்தது. 7892ஆம்‌ அண்டு அது விற்கப்பட்டது. துவாரகதாகு 
காகூரின்‌ நண்பார்களுள்‌ ஒருவரான ஸ்‌_டாக்கூயிலர்‌ ($॥௦௦0மன161) 
என்பவர்‌ அதை வாங்கினார்‌. இதற்கு துவாரகநாகு தாகூரிடம்‌ 
அவர்‌ நிதியுதவி பெற்றார்‌. அதனுடைய பெயா்‌ மாற்றப்பெற்றுது,. 
அகதுற்கு “ஆங்கிலேயன்‌ * மிரா) என்ற பெயர்‌ சூட்டப்‌ 
பெற்றது. 

இங்கு ஒன்றைக்‌ குறிப்பிட வேண்டும்‌. ரவிந்திரநாக தாகூரின்‌ 
பாட்டனாரான துவாரகநாகு தாகூர்‌ தனிச்சிறப்பு வாய்ந்து மதி 
நுட்பத்தோடு, பெருஞ்‌ செல்வமும்‌, அளவிட்டுரைக்க முடியாத 
செல்வாக்கும்‌ உடைய பெரிய மனிதராவார்‌. அவர்‌ முற்போக்குக்‌ 
கொள்கைகளில்‌ ஊறித்‌ தஇளைத்தவர்‌ ; ராம்மோகன்‌ நாயிடத்து 
பேரீடுபாடும்‌ பற்றுறுதியுமுடைய நண்பராவார்‌. தம்முடைய 
சிர்திருத்தச்‌ செயல்‌ மூறைகள்‌ அனைத்திலும்‌ துவாரகநாத 
தாகூரின்‌ தாராளமான, பற்றுறுதியான அதரவை ராம்மோகன்‌ 


54 


பெற்றிருந்தார்‌. 

பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கப்‌ பகுதியில்‌ 
கல்கத்தாவில்‌, முற்போக்கியல்புடையபத்துிரிகைகளை நிறுவுவதற்குக்‌ 
துவாரகதநாதகர்‌ பேரளவில்‌ பொருளுகுவி செய்து வந்தார்‌. றாம்‌ 
மோகன்ராய்‌ தொடங்கியுள்ள இயக்கத்திற்குப்‌ பொதுமக்களு 
டைய அதரவைகத்‌ தரட்டவேண்டும்‌; அவ்வியக்கத்தின்‌ கருத்துக்‌ 
களைப்‌ பரப்பவேண்டும்‌ என்ற நோக்கத்தோடு இவ்வாறு அவார்‌ 
பொருளுதவி செய்து வந்தார்‌. ஜார்ஜ்‌ தாம்ப்சன்‌ (60186 
111௦1020௦1) பிரிட்டிஷ்‌ பாராளுமன்றத்தின்‌ உறுப்பினரும்‌ புகழ்மிக்க 
பேச்சாளரும்‌, லிபரல்‌ கட்சியைச்‌ சோந்த சிறப்புமிக்க இராசதந்திரி 
யுமாவார்‌. அவரை இந்தியாவிற்கு வரவழைக்க பெருமை துவாரக 
நாகுரையே சாரும்‌, அவருடைய வருகையின்மூலம்‌ ராம்மோகன்‌ 
ராய்‌ தொடங்கியுள்ள அரசியல்‌ முற்போக்குக்‌ கொள்கையின்‌ 
(1 விப) அடிப்படையை வலுவுடையதாக்கிய சிறப்பு துவாரக 
நாகு தாகூருடையதகா கும்‌. 

ராம்மோகன்ராய்‌ தொடங்கிய இயக்கத்திற்கு, வங்காளத்தில்‌ 
உள்ள பத்துரிகையுலகம்‌ பெரிதும்‌ கடமைப்பட்டிருக்கிறது, இதைப்‌ 
போன்றே துவாரகநாதக காகூரின்‌ அறிவொளிமிக்க முற்போக்குக்‌ 
கொள்கைகளுக்கும்‌. வருங்காலக்‌ கூர்த்து நோக்குடைய தாறான 
மனப்பான்மைக்கும்‌ வங்காளப்‌ பத்திரிகையுலகம்‌ நன்றி செலுத்த 
வேண்டும்‌. 


பொருளாதாரச்‌ சீர்திருத்தம்‌ 


இந்திய மக்களின்‌ இரங்கத்தக்க பொருளாதார இடுக்கண்களைச்‌ 
சார்செய்வதற்கு ராம்மோகன்‌ ஓயாது பாடுபட்டார்‌. 1822ஆம்‌ 
ஆண்டு பாராளுமன்ற ஆணைக்‌ குழுவிடத்து அவர்‌ தம்‌ கருத்தைத்‌ 
தெரிவித்தபொழுது, “உழவர்களுடைய நிலை மிகவும்‌ இரங்கத்‌ 
தக்கதாக உள்ளது. ஐமீன்‌ கார்களின்‌ பேராசைக்கும்‌ பேரவாவிற்கும்‌ 
இரையாகி அவர்கள்‌ அல்லற்படுகின்றனர்‌...... வரித்‌ தர்வையை 
திர்ணயிக்கின்றபொழமுது அரசாங்கத்திடமிருந்து சலுகைகள்‌ பல 
வற்றை ஜமீன்தார்கள்‌ பெறுகின்றனர்‌. ஆயினும்‌, அவற்றுள்‌ ஓரு 
சிறு சலுகையை ஏழை உழவர்களுக்கு அவர்கள்‌ அளிப்பதில்லை ”* 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 7793ஆம்‌ ஆண்டு நடைமுறைக்குக்‌ 
கொண்டு வரப்பெற்ற “நிலையான நிலவரி ஏற்பாட்‌” ௫ூனாராக ளர்‌ 


9௮ 


6(1ஊு)டினால்‌ பேரளவிற்கு ஐமீன்கார்கள்‌ நன்மை அடைந்கு 
தையும்‌, ஏழை உழவர்களின்‌ நிலை அதனால்‌ சிறிது அளவும்‌ உயர 
வில்லை என்பதையும்‌ அவர்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌ வாரமோ 
அளவுக்கு மீறிய முறையில்‌ வாங்கப்பட்டு வருகிறது. எனவே, 
வருவாயில்‌ சிறிகளவுகூட மிஞ்சவொட்டாமல்‌ வாரம்‌ வாங்கப்‌ பெறு 
கிறது. அதனால்‌, வயிற்றுக்குத்‌ தேவையான உணவிற்குக்கூடப்‌ 
போதிய வருவாய்‌ இல்லாமல்‌ ஏழை உழவன்‌ அல்லற்படுகிறான்‌. 
இதுவரை உள்ள வாரமுறையில்‌ இனிமேல்‌ சிறிது அளவு உயர்த்து 
வகதைக்கூடக்‌ கைவிட வேண்டும்‌ என்று ராம்மோகன்‌ வாதாடினார்‌. 
நடைமுறையில்‌ இருந்து வரும்‌ வார வீதத்தை குறைக்கவேண்டும்‌ 
என்றும்‌ அவர்‌ பரிந்துரைத்தார்‌. ஜமீன்தார்கள்‌ நிலத்தின்‌ 
வாரத்தை உயாரத்த முடியாமல்‌. இருப்பதற்கும்‌, ஏழை உமவர்களை 
அடிக்கடி துன்புறுத்தாமல்‌ இருப்பகுற்கும்‌ அரசு உழவார்களோடு 
நிலையான நிலவரி ஏற்பாட்டினைச்‌ செய்துகொள்வது நல்லதென்று 
ராஜாராம்‌, தம்‌ கருத்தைக்‌ தெரிவித்தார்‌. நிலையான நிலவரி 
ஏற்பாட்டினால்‌ அரசுக்குக்‌ கிடைக்க வேண்டிய வருவாய்த்‌ தொகை 
குறைந்துகொண்டு வருவதை சரிக்கட்டுவதற்கு, ஆடம்பர வாழ்க்‌ 
கைக்குரிய போகப்‌ பொருள்களின்‌ மீது வரி விதிக்கலாம்‌ என்றும்‌, 
உயர்ந்த அளவு அஊாதஇியத்தைப்‌ பெறும்‌ ஐரோப்பிய மாவட்ட 
ஆட்சித்துறைத்‌ தலைவார்களுக்குப்‌ (0211200028) பதிலாக இந்தியா்‌ 
களையே அப்பதவியில்‌ அமர்த்தினால்‌ அரசின்‌ செலவு கணிச௪.மான 
அளவிற்குக்‌ குறையும்‌ என்பதையும்‌ அவர்‌ சுட்டிக்‌ காட்டினார்‌. 
ஜஐமீன்தார்களுக்கு உரிமையான கடைக்‌ தெருக்களில்‌ இராமப்புறங் 
களிலிருந்து காய்கறிகளையோ, தானியங்களையோ கொண்டுவந்து 
ஏமை உழவா்கள்‌ விற்பது வழக்கம்‌. அகற்கு ஜமீன்தார்கள்‌ செஸ்‌ * 
எனப்படும்‌ “பிரதேச வரியை”: விதித்துப்‌ பேரளவில்‌ பொருளைக்‌ 
கைப்பற்றிக்‌ கொள்ளுவதற்கு எதிராக அவர்‌ ஓரு இளர்ச்ியே 
செப்துார்‌. 

உப்பு வாணிக விற்பனை முற்றுரிமை இழக்கு இந்தியக்‌ கம்பெனி 
ளழியார்களுக்கே யுரியகாக இருத்து வந்தது. அதை எதிர்த்து ராம்‌ 
மோகன்‌ போராடினார்‌. இயற்கையான அகுனுடைய விலைக்கு 
மேலாக ஆயிரம்‌ மடங்கு உப்பின்‌ விலையை அவர்கள்‌ அதிகப்படுத்தி 
உயர்த்திக்‌ கொண்டே சென்றனர்‌. உப்பளக்கில்‌ வேலை செய்தவர்‌ 
“மோலங்கீஸ்‌” (24௦1021௦௦5) என்று அழைக்கப்‌ பெற்றனர்‌, 
வங்காளத்தில்‌ உப்பு உற்பத்தி செய்யும்‌ வேலையில்‌ ஒரு இலட்சத்து 
இருபத்தையாயிரம்‌ கூலியாட்கள்‌ ஈடுபட்டிருந்தனா்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ உண்மையில்‌ அடிமைகளாகவே நடத்தப்‌ பெற்றனர்‌. 
உப்பை உற்பத்தி செய்வகுற்கு அரசு பிரஇநிதகளைப்‌ பயன்படுத்‌ 
தியது. பின்னர்‌ உப்பு, கல்கத்தாவிற்குக்‌ கொண்டு செல்லப்‌ 
பெற்றது. அங்குப்‌ பருவங்கள்தோறும்‌ மொத்த விலையில்‌ உப்பு 


௮0 


விற்பனை செய்யப்‌ பெற்றது. இத்த உப்பு வாணிகம்‌ ஒருசில இந்தியச்‌ 
செல்வாரகளுடைய கைகளில்‌ அகப்பட்டுக்கொண்டிருநத்துது. அவர்கள்‌ 
உப்பை ஒன்ருகக்‌ குவித்து, விற்பதற்கு முன்னர்‌ அதில்‌ 
கலப்படம்‌ செய்துவந்தனர்‌. வெளிநாட்டு உப்பை இறக்குமதி 
செய்தால்‌, அதன்மீது கம்பெனி கடுமையான இறக்குமதி வரியை 
விதித்தது. | 
உப்பினை விற்கும்‌ தனி மூற்றுரிமையை எதிர்த்து ராம்மோகன்‌ 
கிளர்ச்சி செய்தார்‌. ₹₹: உப்பின்‌ விலையைக்‌ குறைத்தால்‌, அதன்‌ 
பயன்‌ அதிகப்படும்‌. நாட்டுமக்கள்‌ அனைவராலும்‌ உப்புப்‌ பற்றுக்‌ 
குறை உணரப்படுகிறது. மலிவான விலையில்‌ நல்ல சரக்காக 
இருக்கும்‌ இங்கிலாந்தின்‌ உப்பினை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி 
துரவேண்டும்‌. உப்பளங்களில்‌ தொழில்‌ செய்யும்‌ கொழிலாளிகளை 
வேளாண்மைக்‌ தொழில்களில்‌ ஈடுபடுத்தவேண்டும்‌, உப்பினைப்‌ 
பயன்படுத்தும்‌ மக்களிடத்து உப்பானது சென்று சேர்வதற்குள்‌, 
சாதாரண மண்ணைப்போன்ற நிலையை அடையுமாறு அதில்‌ கலப்‌ 
படம்‌ செய்யப்பெறுகிறது ”” என்று அவர்‌ வாகுாஈடினார்‌. பாராளு 
மன்றத்‌ தோ்வுக்‌ குழு ரபாம்மோசனரின்‌ உப்பு வாணிகக்‌ கனி 
யுரிமை எதிர்ப்பை ஆதரித்தது. இவ்வாறு அவருடைய கிளர்ச்சி 
பயன்‌ அளித்தது. அதனால்‌, உப்பு வாணிகம்‌ இழக்கிந்தஇுயக்‌ 
கம்பெனியாருக்கே முற்றுரிமையாக இருந்துவந்த நிலை மாறியது. 
பிரிட்டிஷ்‌ ஆட்சியாளர்களால்‌ முறையாக இந்தியாவின்‌ 
பொருளாதாரம்‌, வற்றச்‌ செய்யப்பெறுவதைக்‌, தம்‌ நாட்டு மக்களு 
டைய கவனத்திற்கு முகன்முகல்‌ கொண்டுவந்தவர்‌ ராம்மோகன்‌ 
ஆவார்‌.  இத்தியாவைக்‌ கைப்பற்றியவார்கள்‌ தாயகத்துற்குக்‌ 
கொண்டு செல்லும்‌ திறைப்பொருளாக அது இருந்தது. “இந்தியா 
வின்‌ வருவாய்‌ முறைப்‌ பற்றிய வினாக்களுக்குக்‌ தெளிவாக ராம்‌ 
மோகன்‌ விடை அளித்துள்ளார்‌. இந்தியாவின்‌ பணித்துறைகளி 
லிருந்து ஓய்வுபெறும்‌ ஐரோப்பிய அதிகாரிகளால்‌ ஏராளமான 
பணம்‌ இநத்தியாவிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படுகின்‌ றது. 
இவ்வாறு வெளிதாடுகளுக்குக்‌ கொண்டு செல்லப்பெறும்‌ பணத்தின்‌ 
அளவினை எளிதில்‌ விளக்கிக்‌ காட்டுவதற்கு, அவர்‌ ஓர்‌ அட்டவணை 
வரைந்து தெளிவுறுத்தியுள்ளார்‌. அதில்‌ பின்வருமாறு எழுதி 
யுள்ளார்‌: ** திருவாளர்‌ லாயிட்‌ (வம்‌), மெல்வில்லே (கணக்குத்‌ 
துறைத்‌ தலைவராகவும்‌, பின்னார்‌ தணிக்கைத்‌ துறைத்‌ தலைவராகவும்‌ 
பணி புரிந்தவர்‌) அகிய இருவரும்‌ பிரபுக்கள்‌ சபையின்‌ தோர்வுக்‌ 
குழுவின்‌ முன்னா 1830ஆம்‌ அண்டு, பிப்பிரவரி 22ஆம்‌ தாள்‌ 
சான்று பகர்ந்துள்ளனர்‌. அதை அக்குழுவின்‌ நிகழ்ச்சிப்‌ பதிவேட்டில்‌ 
பதிவு செய்துள்ளனர்‌. ஆண்டுதோறும்‌ இந்தியாவின்‌ வருவாயைக்‌ 
கொண்டு மாதிலவாரியாகச்‌ செலவழிக்கப்பெற்ற தொகை முப்பது 
லட்சம்‌ பவுன்களாகும்‌. இதில்‌ “கட்டுப்பாட்டுக்‌ கழகம்‌? ($௦கம்‌ ௦5 


97 


பாமா), இந்தியச்‌ செயலகம்‌ (1௩01௨ 1100௨௦, இந்தியாவில்‌ பணி 
யாற்றும்‌ ஐரோப்பிய சிவில்‌ படைத்துறை அதிகாரிகளுடைய 
ஊஇயம்‌, பணிக்கு வராமல்‌ போகும்‌ காலத்திற்குரியபடி, ஓய்வுகால 
ஊளதியம்‌, அவற்றிற்கு வட்டியாகக்‌ கொடுத்தவை ஆகிய அனைத்தும்‌ 
அடங்கும்‌. இவற்றோடு இந்தியாவின்‌ மாநிலப்‌ பண்டகாலைகளுக்கு 
ஒதுக்கப்பெற்ற 2525௪8 பவன்‌ தொகையும்‌ அடங்கும்‌ ** என்று அவ்‌ 
வறிக்கையிலிருந்து கண்டறிந்த சில செய்திகளை ராம்மோகன்‌ எடுத்‌ 
துரைத்துன்ளாாரர்‌. 

* வங்காள அரசினுடைய கட்டுப்பாட்டுக்‌ கழக இயக்குநர்கள்‌ 
7810ஆம்‌ அண்டு, ஜூன்‌ 28ஆம்‌ நாள்‌ ஓரு கடிதம்‌ எழுதியுள்‌ 
ளனர்‌. வங்காளத்தில்‌ மிகுந்து பொறுப்புள்ள பகுவியில்‌ பணி 
புரிந்த ஒருவரால்‌ * இந்தியாவிற்குப்‌ பொருத்தமான குடியேற்ற 
நாட்டுக்‌ கொள்கை ” என்ற நூல்‌ எழுதப்பெற்றுது. இத்நாலில்‌ 
மேலே கூறிப்பிட்ட கடிதம்‌ மேற்கோளாகக்‌ காட்டப்பெற்றுள்ளது. 
அதில்‌, அந்த இயக்குநர்கள்‌ “கடந்த பல அண்டுகளாகத்‌ 
கதொடர்த்து இருபது லட்சம்‌ பவுன்கள்‌, ஆண்டுதோறும்‌ கனி 
மனிதர்களுடைய ஆண்டுக்‌ கணக்கில்‌ இலண்டனில்‌ செலுத்தப்‌ 
பட்டு வருகிறது என்ற கருத்தைப்‌ பொறுப்புடன்‌ நாங்கள்‌ 
தெரிவிக்கக்‌ கடமைப்பட்டுள்ளோம்‌ * (பக்‌. 70) என்று சூறிப்பிட்‌ 
பள்ளன்‌. இத்தகைய ஆகாரங்களிலிருந்தும்‌, மற்றும்‌ தம்பத்‌ 
குகுூந்த பதிவேடுகளிலிருந்தும்‌ மொத்த மூலதனம்‌ அல்லது : இத்‌ 
இயாவிலிருந்து தனியார்க்கு அல்லது அரசுக்குச்‌ செலுத்தப்பெற்ற 
தஇறைப்பொருளின்‌ கூட்டு மொத்தமான ததொகை ரரதத முகுல்‌ 
7220 வரை, நூறு கோடி (700,00,00,000) பவுன்களாகும்‌ ” என்று 
அத்நதூலாகிரியர்‌ கணக்கிட்டுள்ளார்‌.”” இக்கருத்தினை ராம்மோகன்‌ 
மிகத்‌ கெளிவாக எடுத்து விளக்கியுள்ளார்‌. 

இங்கிலாந்தில்‌ கட்டுப்பாடில்லான வாணிக உரிமை வேண்டு 
வோரும்‌ விற்பனை முற்றுரிமை நாடுவோரும்‌ பெரும்‌ பூசலிட்டுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. ராம்மோகன்‌ விற்பனை முற்றுரிமை தாரு 
வோருக்கு எதிராகக்‌ கட்டுப்பாடில்லா வாணிசுவுரிமை வேண்டு 
வோரை ஆதரித்தார்‌. இப்பணியில்‌, அவருக்குச்‌ சிறந்த முறையில்‌ 
துவாரகதநாகுர்‌ உகுவிபுரிந்தார்‌. முஸ்லீம்களுடைய அ..சியின்‌ 
இறுதிப்‌ பத்தாண்டுகளில்‌ இந்தியா வளர்ச்சியற்ற சேதேக்கநிலையில்‌ 
சிக்கிச்‌ சீரழிந்தது. அதிலிருந்து இந்தியாவை விடுவித்து மேன்மை 
யுறச்‌ செய்யும்‌ இருப்பணியை, வரலாறு பிரிட்டிஷாரின்‌ மலம்‌ 
நிறைவேற்ற முயலுகிறது. அம்முயற்சிக்கு வழிகோலுவகற்கே 
இந்தியாவைப்‌ பிரிட்டிஷார்‌ கைப்பற்றியுள்ளனா்‌ என்னும்‌ கெளிவு 
மிக்க தோக்குடன்‌, எதையும்‌ நன்குணர்ந்து போற்றும்‌ ஆற்றல்‌ 
உடையவா்களாக அவ்விருவரும்‌ இருந்தனர்‌. நெடுங்காலமாக 
இந்தியா கனியே ஒதுங்கி நின்றுகொண்டிருந்தது. அது உலக 


௮2 


வரலாற்று உயிரோட்டத்திற்குப்‌ புறத்தே தனித்து நின்று கொண்டி 
ருந்தது. வரலாற்றின்‌ ஆற்றல்‌ மிக்க உயிரோட்டத்தின்‌ பிரது 
திதியாக இங்கிலாந்து விளங்கியது. இந்திய வாழ்க்கையின்‌ 
ஒவ்வோர்‌ எல்லையிலும்‌ உலக ஆற்றலாகிய உயிரோட்டம்‌ காணப்‌ 
படவில்லை. எனவே, அவ்வுயிர்‌ ஒட்டத்தில்‌ இந்தியாவை எடுத்து 
எறிந்தது. பொருளாதாரக்‌ துறையில்‌ கதகொழிற்புரட்சிுயை உண்‌ 
டாக்கும்‌ பணியைக்‌ தன்னையறியாமலே அது இந்தியாவில்‌ நிறை 
வேற்றியது. வங்காளத்தின்‌ நாட்டுப்புறப்‌ பகுதிகளில்‌ ஆங்கிலேயர்‌ 
தொழிற்சாலைகள்‌ அமைப்பதை ராம்மோகனும்‌, துவாரகதா தரும்‌ 
போற்றியாதகரிக்கனர்‌. இதன்மூலம்‌ நிலையாக ஜமீன்தார்‌ 
களுடைய கொடுமைக்கு ஆளாகி அல்லற்பட்டு, அற்றாது அமுது 
கண்ணீர்‌ வடிக்கும்‌ ஏழை விவசாயிகளுக்குப்‌ புதுவாழ்வு கிடைக்கும்‌ 
என்று அவர்கள்‌ நம்பினர்‌. எல்லா வரலாற்று நடைமுறைகளும்‌ 
பையப்பைய மாற்றமுறுகின்றபொமுது கொடுமை திறைந்ததாகத்‌ 
தோன்றும்‌. அதப்‌ போன்றே, எல்லாவற்றையும்‌ இயந்திரமய 
மாக்கும்‌ செயல்முறையும்‌ கொடுமை நிறைந்ததகாகதக்‌ கோன்றுவது 
இயற்கை. ஆனால்‌, அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருத்தது. 
உலகில்‌ வேறெந்த நாட்டிலும்‌ நிலமானியப்‌ படைமுறைப்‌ பொரு 
ளாதாரத்திலிருந்து முதலாளித்துவப்‌ பொருளாதார திலைக்கு இத்‌ 
துணை அமைதஇயாகவும்‌, மெல்லவும்‌, சேதமின்றியும்‌ மாற்றமுற்றது 
இல்லை. இந்தியாவில்‌ இவ்‌்வழியைதக்‌ தவிர, வேறு வழியில்‌ அது 
அமைவதற்கு வழி இல்லை. இந்தியாவில்‌ இத்தகைய பொருளியல்‌ 
புரட்சி உண்டாவதை நாம்மோகன்‌ மகிழ்ச்சியுடன்‌ வரவேற்ளஞூர்‌. 
இகுற்குக்‌ தம்முடைய நண்பரான துவாரகநாதக தாகூரின்‌ பற்றுறுதி 
வாய்த்த ஆகுரவை அவர்‌ இரட்டினார்‌. 


பிரம சபையும்‌ பிரம சமாஜமும்‌ 


7827ஆம்‌ ஆண்டு தவத்திரு வில்லியம்‌ ஆதாம்‌, ஆர்‌ டட்டன்‌ 
(பமா) என்பவருக்கு ஓருமைக்‌ கோட்பாட்டினரின்‌ சங்கத்தைப்‌ 
பற்றிக்‌ கடிதம்‌ ஒன்று எழுதினார்‌. “* அதனுடைய கற்கால உறுப்‌ 
பினர்கள்‌ தலைமை நீதிமன்றத்து பாரிஸ்டரான இயோடர்‌ 9 க்கன்ஸ்‌, 
மாக்கின்கோஷ்‌ கம்பெனியைச்‌ சேர்ந்த ஒரு வாணிகராான ஜார்ஜ்‌ 
ஜேம்ஸ்‌ கார்டன்‌. வழக்குரைஞர்‌ வில்லியம்‌ டாடே, கம்பெனிப்‌ 
பணித்துறையைச்‌ சேர்ந்த அறுவை மருத்துவர்‌ டாகடர்‌ ந, 4, 


௮0 


மெக்லியஈட்‌ (4௧௦௦௦3 கம்பெனியின்‌ பதிவுபெறாத ஊழியரான 
நார்மன்‌ கொர்‌, ராம்மோகன்‌ ராய்‌), துவாரகநாத தாகூர்‌, பிரசன்ன 
குமார தாகூர்‌, ராதாபிரசாத்‌ ராய்‌ (ராம்மோகனரின்‌ மூத்து 
மகன்‌), நான்‌ £” என்று அதில்‌ அவர்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. 

ஒருமைக்‌ கோட்பாட்டினர்‌ சங்கம்‌ நாளடைவில்‌ இருக்கும்‌ 
இடம்‌ தெரியாமல்‌ நிலைகுலைந்துபோயிற்று. அச்சங்கம்‌ தோல்வி 
யூற்றவுடன்‌, ராம்மோகனரைப்‌ பின்பற்றும்‌ சீடர்கள்‌, ஒருமைக்‌ 
கோட்பாட்டையும்‌ ஓரே தெய்வ வழிபாட்டு நெறியையும்‌ நாட்டிலே 
பரப்புவதற்குக்‌ தனிப்பட்ட, சிறப்புமிக்க நிலையம்‌ ஒன்றை உடனடி 
யாகக்‌ தொடங்க வேண்டியதன்‌ கேவையை நன்குணர்ந்திருந்தனர்‌. 
ராம்மோகனரின்‌ சீடர்களுள்‌, சந்தரசேகர தேவ்‌ என்பவர்‌ ஆர்வமும்‌ 
ஆற்றலும்‌ மிக்க இளைஞராவார்‌. எத்தகைய இடையூறுமின்றி 
ஒருமைக்‌ கோட்பாட்டுச்‌ சங்கத்தின்‌ கூட்டங்களை நடத்துவகுங்குது 
குனிச்சிறப்பு வாய்ந்த இடம்‌ ஓன்றை அமைகத்துக்கொள்ளுவது 
நல்லது என்ற கருத்தை, அவர்‌ கம்‌ குருநாதரிடம்‌ அடிக்கடி கூறி 
வந்தார்‌. சந்திரசேகர கேவின்‌ கருத்தை ராய்‌ ஒப்புக்கொண்டார்‌. 
1228ஆம்‌ ஆண்டு, ஆகஸ்டு இருபதாம்‌ நாள்‌ £ பிரம சபை ' கொடறங்‌, 
கப்பெற்றது. சந்திரதாகூரில்‌ வாழ்ந்த ராம்கமல்‌ பாசுவிடம்‌ இருந்து 
ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பெற்றது. அதநத்துக்‌ கமல்‌ 
பாசு கல்கத்தா வட்டபாரத்தில்‌ “பரங்குிக்‌ கமல்‌ பாசு ” என்று 
போற்றப்பட்ட வடாவார்‌. அவர்‌ ஐரோப்பியரோடு நெருங்கிய 
வாணிகத்‌ கொடர்பு கொண்டிருந்தமையால்‌, அவரைக்‌ கல்கத்தா 
மக்கள்‌ “பரங்கிக்‌ கமல்‌ பாசு ' என்று அழைக்கலாயினர்‌. பிரம 
சபையின்‌ முகுல்‌ இருப்பிடமான வாடகை வீடு சித்புரிசாலையில்‌ 
88ஆம்‌ எண்ணுள்ள மாளிகையாகும்‌. தாராசந்த்‌ சக்கரவர்த்தி 
என்பவர்‌ இறாம்மோகனரின்‌ மற்டுறாரு சீடராவார்‌. அவரைச்‌ 
சபையின்‌ முகல்‌ செயலாளராக அமர்த்தினர்‌. இந்து வாடகை 
வீட்டில்‌ ௮ச்சபை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள்‌ செயல்பட்டு 
வந்தது. 7840ஆம்‌ அண்டு, ஐனவரி மாகம்‌ இருபத்து மூன்றாம்‌ 
நாள்‌, அச்சயைக்காக வாங்கப்பெற்ற வீட்டிற்கு அது மாற்றப்‌ 
பட்டது. பிரம சபை தொடங்கப்பெற்றதும்‌, அதற்குப்‌ போட்டு 
யாக : தருமசயை ” என்பதை வைதிக இந்துக்களில்‌ ஒரு சிலர்‌ 
தோற்றுவிக்கனார்‌. வைதிக இந்துக்களின்‌ நம்பிக்கைக்குரிய தலைவ 
ராக இருந்து ராகா காந்த தேவ்‌ என்பவரின்‌ தலைமையில்‌ *கரும 
சபை : இயங்கியது. 

7820ஆம்‌ ஆண்டு, ஜனவரி இருபத்து மூன்றாம்‌ நாள்‌, பிரமசபை 
சொந்த வீட்டிற்கு மாற்றப்பெற்றது. புதிய கட்டடத்தில்‌ பிரமசபை 
தொடங்கப்பெற்றபொழுது ஐரோப்பியருள்‌ ஒரேவவொருவர்‌ மட்டும்‌ 
அவ்விழாவிற்கு வந்திருந்தார்‌. மாண்ட்‌ கோமரி மார்ட்டின்‌ என்பது 
அவருடைய பெயராகும்‌. அவர்‌, “பிரிட்டிஷ்‌ குடியேற்ற நாடுகளின்‌ 


௦0 


வரலாறு * என்ற தம்‌ நூலில்‌, இச்சபையின்‌ தொடக்கவிழாவைப்‌ 
பற்றிய சுவைமிக்க செய்திகளைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. அந்தக்‌ 
குறிப்பிலிருந்து பிரமசபையின்‌ தொடக்கவிழாவிற்கு ஐந்நூறு 
இத்துக்கள்‌ வத்திருத்தணர்‌ என்பது கெரியவருகிறது. சபை தொடங்‌ 
குூவகுற்கு முன்பூ, 1520ஆம்‌ ஆண்டு ஜனவரி எட்டாம்‌ நாள்‌, ராம்‌ 
மோகன்‌, சபையின்‌ அறதிலையப்‌ பத்திரக்கை வரைந்தார்‌. அவ்வற 
நிலையப்‌ பத்திரம்‌ சிறப்புமிக்க ஒரு பதிவேடாகும்‌. அப்பத்திரம்‌ 
பரந்த நோக்கிற்கும்‌, அனைத்துலகப்‌ பண்பிற்கும்‌ பெயர்பெற்ற 
தாகம்‌. அப்பத்திரத்தின்‌ இடையிடையே நாம்‌ பின்வரும்‌ வாசகங்‌ 
களைக்‌ காணலாம்‌. **எல்லாக்‌ காலத்தஇலும்‌ இதே கட்டிடத்தையும்‌, 
நிலத்தையும்‌, குடியிருப்புக்களையும்‌, மரபுரிமையாகப்‌ பெறத்தக்க 
அமைப்புக்களையும்‌, மானையிடத்தையும்‌, தட்டுமுட்டுச்‌ சாமான்‌ 
களயம்‌ பயன்படுத்தவும்‌, புழங்கவும்‌, அனுபவிக்கவும்‌, ஒதுக்கி 
வைக்கவும்‌ அறதநிலையக்‌ காவலர்களுக்கு உரிமையுண்டு. எல்லா 
வகையான மக்களும்‌, எல்லா வகையான கருத்துடைய குழுவினரும்‌ 
பொதுக்‌ கூட்டங்களை நடத்துவதற்கு இவ்விடத்தைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌, அவர்கள்‌ ஓழுங்கும்‌, அமைகதயும்‌, சமய 
வுணர்வும்‌, பற்றுறுதியும்‌ உடையவார்களாக இப்பேரண்டதக்கதைப்‌ 
படைத்துக்‌ காக்கும்‌ பரம்பொருளிடத்து, என்றும்‌ அழியாததாய்க்‌ 
தேடியும்‌ காணமுூடியாகுதாய்‌, மாற்றமுறாகதகாய்‌ விளங்கும்‌ பரம்‌ 
பொருளிடத்து பக்தியுடையவார்களாக இருக்கவேண்டும்‌............. 
உயிருள்ள அல்லது உயிரற்று பொருள்கள்‌ எதுவாக இருந்தாலும்‌, 
இன்று இருப்பதாகவோ, இனிமேல்‌ கோன்றக்கூடியதாகவோ இருந்‌ 
தாலும்‌ அவற்றை வழிபாட்டிற்குரிய பொருளாக ஏற்றுக்‌ 
கொள்ளக்கூடாது. எந்த மனிதனும்‌, எக்குழுவைச்‌ சேர்ந்தவனாக 
இருந்தாலும்‌ அதைப்‌ போற்றவோ, இழித்துக்‌ கூறவோ, தூற்றவோ 
கூடாது. வழிபடுகின்ற பொழமுகோ, கருத்தைப்‌ போதிக்கின்ற 
பொழுதோ, பக்திப்‌ பாடல்களிலோ, இத்தகைய வழிபாடுகளில்‌ 
பின்பற்றப்‌ பெறும்‌ எத்தகைய வழிபாட்டு முறைகளிலும்‌ இத்தகைய 
குவற்றை யாரும்‌ செய்யக்கூடாது.......... ஆனால்‌, இவ்வுலகத்தின்‌ 
குலைவரும்‌ காப்பாளருமான பரம்பொருளைத்‌ தஇயானிப்பகையும்‌, 
அறச்செயல்புரிவதையும்‌, ஒழுக்கசநறியோடு வாழ்வதையும்‌ மேற்‌ 
கொண்டவர்‌ பக்தியையும்‌, அருள்ெறியையும்‌, அறெநெறியையும்‌ 
போற்றி வளர்க்கப்‌ பாடுபடவேண்டும்‌. மேலும்‌. எல்லாவகையான 
சமயக்‌ கொள்கைகளையும்‌ குழுவினையும்‌ சார்ந்து மனிகதரிடையே 
ஒற்றுமைக்குரிய பண்புகளைப போறிறி வளர்க்கவேண்டும்‌ ”*, 

இந்த அறநிலையப்‌ பத்திரத்திலிருந்து, புதியதொரு சமயத்தின்‌ 
நிலையமாகப்‌ பிரம சபையை அமைக்க ராம்மோகனர்‌ விரும்பவில்லை 
என்பது தெளிவாகப்‌ புலனாகின்றது. பிரம சபையின்‌ கட்டிடத்தை 
எல்லாச்‌. சமயங்களையும்‌ சேர்ந்து “ஒன்றே தெய்வம்‌ ” என்று 


01 


ஒருமைக்‌ கோட்பாட்டாளர்‌ தம்முடைய நிலையமாகப்‌ பயன்படுத்‌ 
திக்கொள்ள வேண்டும்‌ என்று அவர்‌ விரும்பினார்‌. 

வடிவ மற்றதும்‌, என்றும்‌ நிலைபெற்று விளங்குவதும்‌, தேடிக்‌ 
காண இயலாததும்‌, மாற்றம்‌ இல்லாதது. மான ஓரே கடவுளை தம்பு 
கின்ற பல்வேறு வகையான சமயங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ எல்லாரும்‌ 
சந்திப்பகற்குரிய இடமாக, இத்திலையம்‌ விளங்கவேண்டும்‌ என்பது 
அவருடைய அவா. அனைத்துலகச்‌ சமயத்தை (பீம்‌ 15611௪1௦00 ப்‌ 
பின்பற்றும்‌ மானணிதன்‌ என்று ராம்மோகன்‌, கம்மை குறிப்பிட்டுக்‌ 
கொண்டார்‌. தாம்‌ இறந்த பிறகு, தம்மை இந்து சமயத்தினர்‌ 
* இந்து * என்றும்‌, இஸ்லாம்‌ சமயத்தினர்‌ * இஸ்லாமியர்‌ ? என்றும்‌ 
அதைப்போன்றே கிறித்துவ சமயத்தினர்‌ : கிறித்தவர்‌ ” என்றும்‌ 
உரிமை கொண்டாடுவர்‌ என்றும்‌, ஆனால்‌, தாம்‌ எச்சமயத்தையம்‌ 
சார்ந்திருக்கவில்லை என்றும்‌, தான்‌ அனைத்துலக சமயத்தைச்‌ 
சேர்ந்தவன்‌ என்றும்‌ அவர்‌ தம்முடைய நண்பர்களுள்‌ ஒருவரிடம்‌ 
கூறி இருக்கிறார்‌. பம்பாய்‌ மாநிலத்தில்‌ முற்போக்கியல்பு வாய்ந்த 
சீர்திருத்தக்‌ கருத்துக்களைப்‌ போற்றுவதில்‌ எம்‌. ஜி, ரானடே 
முன்னோடியாக விளங்கினார்‌. அவர்‌ இந்த அறநிலையப்‌ பத்துரத்தைப்‌ 
பாராட்டி * ஆன்மிக உணர்வு, ஆழ்ந்த பக்இ, அனைத்துலகப்‌ 
பொறையுடைமை அகிய மூன்றும்‌ இப்பத்திரத்தின்‌ கலையாய 
பண்புகளாகும்‌. இப்பண்புகளால்‌ அழகு, முழுநிறைவு ஆூயை 
வற்றின்‌ இலட்சியக்‌ கொடுமுடியை அப்பத்திரம்‌ எட்டிப்‌ பிடித்து 
வி... முயலுகிறது. எனினும்‌, அகனுடைய முழுச்‌ சிறப்பையும்‌ 
கம்‌ நாட்டு மக்கள்‌ உணர்ந்து போற்ற இன்னும்‌ பல நரற்டுண்டுகள்‌ 
ஆகலாம்‌ '* என்று அவர்‌ வரைந்துள்ளார்‌. இறப்புமிக்க இந்தியப்‌ 
பத்திரிகையாளரான நாமனதந்கு சாட்டர்ஜி, “ராம்மோகன்‌ பிரம 
சமாஜத்தை நிறுவிய பல்வேறு சமயங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ தெய்வ 
வழிபாட்டிற்கு ஒன்றாக இணைய விரும்பினால்‌, அவர்கள்‌ கூடுமிட 
மாகவே அதை அமைக்தகுரர்‌ ?* என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 
1906ஆம்‌ ஆண்டு, கல்கத்தாவில்‌ தெய்விச மாநாடு ஓன்று 
நடந்தது. அகுற்கு பிரமரிஷி ஆர்‌. வேங்கடரத்தினம்‌ தலைமை 
யேற்றார்‌. தம்முடைய தலைமையுரையில்‌, ** குறுகிய சமய உட்‌ 
பிரிவுகளின்‌ பற்றில்லாமலும்‌ கடவுளை வழிபடுவகற்குச்‌ செயற்கை 
யாக உண்டாகும்‌ வேற்றுமைகள்‌ ஏதும்‌ இல்லாமலும்‌ ஆன்மிக 
சகோதரத்துவ நிலையமாக பிரம சமாஜம்‌ விளங்கவேண்டும்‌ 
என்பதை நோக்கமாகக்‌ கொண்டு வரையப்பெற்றது. அழியாச்‌ 
சிறப்புவாய்ந்த அறநிலையப்‌ பத்துரமாகும்‌ அது. எத்தகைய 
குறுகியபற்றோ, பாழ்‌ செய்யும்‌  உட்பகையோ இல்லாமல்‌, மனிதன்‌ 
மனிகனோடு கொள்ளும்‌ உறவால்‌ உண்டாகும்‌ பயனையும்‌, சிறப்பு 
மிக்கப்‌ பண்புகளான ஒழுக்கநெறி, பக்கது, அறஞ்செய்தல்‌, கருணை 
ஆகியவற்றின்‌ கூட்டுறவால்‌ உண்டாகும்‌ பயனையும்‌ மக்கள்‌ பெற்றுச்‌ 


௦2 


சறக்கவேண்டும்‌ என்பதே பிரமசமாஜத்கை நிறுவியகன்‌ அடிப்‌ 
படை குறிக்கோளாகும்‌ ” என்று அவர்‌ அறிவித்துள்ளார்‌. 
1865ஆம்‌ ஆண்டு, ஜூலை முதல்‌ நாள்‌ *:இந்தியக்‌ கண்ணாடி ** 
(௩04௨1 ௦) என்ற இதழில்‌ சிறப்புமிக்க இந்தியச்‌ சீர்திருத்தக்‌ 
காரரான கேசவ சந்திர சென்‌, “ இப்பொழுது நாட்டிலே உள்ள 
எந்தச்‌ சமயப்‌ பிரிவையும்‌ அவர்‌ சேர்ந்தவர்‌ அன்று. அல்லது 
எத்தகைய புதிய சமயக்‌ களை எதையும்‌ தொடங்கவும்‌ அவர்‌ 
விரும்பவில்லை ; மிகுத்த இருத்தமும்‌ தனிச்‌ சிறப்பும்‌ வாய்த்ததாகப்‌ 
புதியதொரு சமயத்தைத்‌ தோற்றுவிக்கவும்‌ அவர்‌ விரும்பவில்லை. 
சரத, திற, சமயங்களால்‌ வேறுபாடற்ற நிலையில்‌ அவற்றைச்‌ 
சேர்ந்த மக்கள்‌ எல்லாரும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து உண்மையான ஒரே 
இறைவனைப்‌ பொதுவகையில்‌ வழிபாடு செய்யவேண்டும்‌ என்பது 
அவருடைய மராம்மோகனருடைய) பேரவாவாகஞும்‌. இத்தகைய 
பரத்து உள்ளம்‌ வாய்க்கப்பெற்ற அவர்‌, எந்தச்‌ சமயத்தையும்‌ 
சோ்ந்தவர்‌ அல்லார்‌. எனினும்‌, ஒவ்வொரு சமயத்திற்கும்‌ உரியவ 
ராக அவா்‌ விளங்கினார்‌. அவர்‌ எந்தத்‌ திருச்சபையின்‌ உறுப்பினரும்‌ 
அல்லார்‌; அனால்‌, எல்லாத்‌ இருச்சபைகளின்‌ உறுப்பினராகவும்‌ 
அவர்‌ விளங்கினார்‌. ஒரே முதய்வ வழிபாட்டுக்‌ கொள்கையை 
அடிப்படையாகக்‌ கொண்ட அனைத்துலகத்‌ திருச்சபை ஓன்றை 
நிறுவுவதே தம்‌ வாழ்வின்‌ குறிக்கோளாக அவர்‌ கொண்டிருந்தார்‌. 
பிரம சமாஜத்தின்‌ புகழ்‌.மிக்க பிரசாரகர்‌ சதிஷ்‌ சக்கரவர்த்த 
என்பவராவர்‌. அவர்‌ 7954ஆம்‌ ஆண்டில்‌, செப்டம்பர்‌ இங்கள்‌ 
27ஆம்‌ நாள்‌ ஆற்றிய சமயச்‌ சொற்பொழிவில்‌, “ புதியதொரு 
சமயத்திற்குரிய திருக்கோயிலை திறுவுவது ராம்மோகனருடைய 
தோக்கம்‌ அன்று. எல்லாச்‌ சமயக்‌ கஇளைகளைச்‌ சேர்த்தவா்களும்‌ 
பொதுவான ஒரு கடவுளை வழிபடுவதன்‌ மூலம்‌, அனைத்து இந்தியா 
வையும்‌ ஒன்றுபடுகுதும்‌ நிலையத்தை நிறுவுவகே அவர்‌ நோக்க 
மாகும்‌. அகுற்ிகாக அவர்‌ பெரிதும்‌ மூயன்றார்‌. இத்து, முஸ்லீம்‌, 
கிறித்தவர்‌ ஆகியோர்‌ தத்தம்‌ சமயதெறியில்‌ நின்று ஓழுகுவதுடன்‌, 
வழிபாட்டில்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து வழிபடலாம்‌ என்பது அவருடைய 
சிறப்புமிக்க நம்பிக்கையாகும்‌. அவருடைய இந்த நம்பிக்கையை 
யம்‌, சிறப்புகிக்ச தோசக்கசையும்‌ தாம்‌ உணர்த்து போ இ்றுவது மிகவும்‌ 
அரிதாகிவிட்டது” என்று குறிப்பிட்டுள்ளமை இங்குக்‌ கருகுத்‌ 
குக்கது. 

இந்த நாட்டின்‌ மாண்புமிகு மனிதார்கள்‌ சிலருடைய கருத்துக்‌ 
களுள்‌, சிலவற்றை மேற்கோள்களாக இங்கு தான்‌ அாட்டியுள்ளேன்‌. 
பிரமசபாவின்‌ பிற்கால வளர்ச்சியுற்ற வடிவமாகிய பிரம சமாஜம்‌, 
எண்ணத்தாலோ, செயலாலோ ராம்மோகனரால்‌ தகோரற்று 
விக்கப்பட்டதன்று. மிகவும்‌ முக்கியமான இந்த உண்மையைத்‌ 
கெளிவாகப்‌ புலப்படுத்துவகற்கே இவ்வளவு விரிவாகப்‌ பலருடைய 


௦3 
ரு 


கருத்துக்களை நான்‌ காட்டியுள்ளேன்‌. 

பிரசன்னகுமார்‌ தாகூர்‌ என்பவர்‌ ஒர்‌ இதழை நடத்தி வந்தார்‌. 
அதுற்கு *சீர்துருத்தவாது” (13%) என்பது பெயராகும்‌. அதுல்‌ 
7௪21ஆம்‌ ஆண்டு பிரம சபையைப்‌ பற்றிப்‌ பின்வரும்‌ செய்தி வெளி 
வந்துது: “பிரம சபை ஒரு வேகதாத்த நிலையமாகும்‌. அது 7828இல்‌ 
நிறுவப்‌ பெற்றது. வேறு ஒத்தகருத்தும்‌ மதிநுட்பமும்‌ வாய்ந்து 
வேறு பல இந்துக்களோடு சேர்ந்து அறிவொளியும்‌ பெரும்‌ புகமும்‌ 
வாய்ற்கு நம்‌ நாட்டவரான பாபு ராம்மோகன்‌ நாயால்‌ அது 
தொடங்கப்‌ பெற்றது....... ஒவ்வொரு சனிக்கிழமை மாலையிலும்‌ 
சித்புரி சாலையில்‌ உள்ள, யாவரும்‌ நன்கறிந்த ஒரு வீட்டில்‌ அச்சபை 
யின்‌ கூட்டங்கள்‌ நடைபெற்று வந்தன. அக்கூட்டத்தில்‌ கலந்து 
கொண்டவர்கள்‌ வேதகாந்த உபகேகேசங்களைக்‌ கேட்பதில்‌, உண்மை 
யான ஓரே கடவுளைப்பற்றித்‌ துதிப்பாடல்களைப்‌ பாடுவதிலும்‌ 
குங்கள்‌ நேரத்தைக்‌ கழித்தனர்‌....... இத்திருக்கோயில்‌ உள்ளே 
சமயச்‌ சடங்குகள்‌ நடை பெற்றபொமுது கிறித்துவரும்‌, பிற சமயத்‌ 
இனம்‌ கலத்து கொள்ளுவகுற்கு அனுமதிக்கப் பட்டனர்‌ “*”, 

மகரிஷி கேவேந்திரதாத தாகூரால்‌ தொடங்கப்பெற்ற “கத்துவ 
போதினி : என்ற பத்திரிகையில்‌, 7847ம்‌ அண்டு அக்டேடாபர்‌ 
மாகுத்தில்‌, “இந்து இடத்தில்‌ சில நாட்களின்‌ மாலை தேரங்களில்‌ 
முஸ்லீம்‌, கிறித்துவ சமயத்தைச்‌ சேர்ந்து இளைஞர்கள்‌ பாரசீக 
மொழியிலும்‌, ஆங்கில மொழியிலும்‌ இறைவனைப்‌ போற்றி துதிப்‌ 
பாடல்களைப்‌ பாடி வந்தனர்‌ ' ” என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது. 
அதே பத்திரிகையில்‌ 7௪54ஆம்‌ அண்டு, சிறப்புமிக்க எழுத்தாளரும்‌ 
தேவேந்துரநாகு தாகூரின்‌ சீடர்களுள்‌ முகதுன்மையானவருமான 
அக்ஷயபமுமார கக்கத்‌,“ அவருடைய(ராம்மோகனருடைய)காலத்தில்‌ 
பிரம சமாஜத்தின்‌ அசாரியார்கள்‌ உபநிடதங்களில்‌ இருத்தும்‌ மற்று 
முள்ள சமஸ்கிருகு சாத்திரங்களில்‌ இருந்தும்‌ துதிப்பாடல்களை 
எடுத்து ஓதியும்‌, பொருள்விளக்கம்‌ செய்தும்‌ வந்தனர்‌. அவற்றுடன்‌ 
கடவுள்‌ வழிபாட்டையும்‌ அவர்கள்‌ செய்குனர்‌. இதுப்‌ 
போன்றே இந்துக்கள்‌ அல்லாகு பிற சமயத்தினரும்‌ பிரம சாமஜத்‌ 
இற்கு வந்து, தங்களுடைய சொந்த மொழியில்‌ இறைவனின்‌ திருப்‌ 
புகமைப்‌ போற்றிப்‌ பாடிக்‌ தங்கள்‌ வணக்கத்தை இறைவனுக்குத்‌ 
தெரிவித்து வத்துனர்‌ '* என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 

இப்பிரம சபையின்‌ பிற்காலப்‌ பெயரே “பிரம சமாஜமாகும்‌ *. 
இது குறிப்பிட்ட ஒரு சமயத்திற்குரிய நிலையமாகத்‌ தொடங்கப்‌ 
பெற்றிருக்குமானால்‌, பிற சமயத்குவார்கள்‌ அங்கு வந்திருக்காட்‌ 
டார்கள்‌ என்பதும்‌, அத்நிலையத்தைைத்‌ தங்கள்‌ வதிபாட்டு இடமாகப்‌ 
பயன்படுத்தி இருக்கமாட்டார்கள்‌ என்பதும்‌ இங்குக்‌ கருதத்‌ 
கதுக்கன. 

ராம்மோகன்‌ இந்தியாவைவிட்டுச்‌ சென்ற பிறகு, அந்த 


04 


அமைப்பினை நடத்தியவர்கள்‌ “பிரம சபையை **, பிரம சமாஜம்‌ ”* 
என்று அழைக்கலாயினர்‌. 7520 ௮ம்‌ ஆண்டு, ராம்மோகன்‌ 
இங்கிலாத்திலிருத்து தல்‌ மகனுக்கு ஒரு துதிப்பாடலை இயற்றி 
அனுப்பினார்‌. அப்பாடலைத்‌ தாம்‌ நிறுவியுள்ள தெய்வ வழிபாட்டு 
நிலையத்தில்‌ பாடுவதற்குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளுமாறு அவர்‌ 
தெரிவித்தார்‌, அந்தக்‌ கடிகத்தில்தகான்‌ முதன்முதலாக, அவம்‌ 
பிரம சமாஜம்‌” என்னும்‌ கொடரைக்‌ கையாண்டுள்ளார்‌. அனால்‌, 
அதே கடிகத்தில்‌ அவர்‌ “பிரம சபை” என்ற பெயராலேயே 
அவ்வமைப்பினை முதலில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. பின்னரே, அகப்‌ 
“,ரெரம சமாஜம்‌”?* என்ற பெயரால்‌ அவர்‌ அழைத்துள்ளார்‌. 
“சமாஜம்‌” என்ற சொல்‌, குறிப்பிட்ட ஒரு சமயப்‌ பிரிவினைக்‌ குறிக்கப்‌ 
பயன்படுத்தப்‌ படவில்லை என்பது இதனால்‌ புலனாகின்றது. 
“சமாஜம்‌” என்ற சொல்லை “சங்கம்‌” என்ற பொருளிலேயே அவார்‌ 
வழங்கியுள்ளார்‌. இன்றும்‌ இச்சொல்‌ இதேதே பொருளில்‌ பயன்‌ 
படுத்தப்பட்டு வருகிறது. 

எனினும்‌. பதினைந்து ஆண்டுகளுக்கு மோலாக பக்தியைப்‌ 
பரப்பும்‌ நிலையமாகப்‌ பணிபுரிந்த பிரம சபை, வேதாந்தத்தின்‌ 
கோட்பாடுகளை உபதேசம்‌ செய்துவந்துது. எனவே, அப்பொழுது 
“பிரம சமயம்‌” என்ற தனிப்பட்டதொரு சமயக்‌ களை தகோன்ற 
வில்லை. கல்வியிற்‌ இறந்து பண்டிதர்கள்‌ சிலரைக்‌ கொண்டு மகரிஷி 
தேவேந்திரநாகு தாகூர்‌ உபநிடதங்களில்‌ இருந்து உயர்ந்ததும்‌, 
சிறந்ததுமான சுலோகங்களைக்‌ திரட்டி ஒரு நூலைத்‌ தொகுக்கும்‌. 
இவ்வாறு 1847அம்‌ அண்டு பிரம சமயத்திற்குரிய முகுல்‌ நூரல்‌ 
இயற்றப்‌ பெற்றது. அததே ஆண்டில்‌ தத்துவ போதினி சபை 
கூட்டம்‌ நடைபெற்றது. அதில்‌ “வேதாந்தத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட சமயம்‌, பிரமத்தின்‌ தருமமாக மாற்றப்பெற்றது. அகுற்‌ 
௭ாச ஓர்‌. உடன்படிக்சை செய்துகொள்ளப்‌ பெற்றது!” என்ற 
தஇர்மானம்‌ நிறைவேற்றப்‌ பெற்றது. இவ்வாறு ராம்மோகன்‌ 
இறந்ததற்கு நெடுங்காலத்திற்குப்‌ பின்னர்‌, பிரம சமயமும்‌, பிரம 
இருச்சபையும்‌ தோன்றலாயிற்று. 

7879ஆம்‌ ஆண்டு ஜி. எஸ்‌. லியோனார்டு (௪... 1], மாடாம்‌) என்‌ 
பவர்‌ “பிரம சறாலத்தின்‌ வரலாறு-கோற்றம்‌ முதல்‌ இறுதிவரை *? 
என்ற நூலினை வெளியிட்டார்‌. அதில்‌ * வேதாந்தக்‌ கோட்பாட்டுச்‌ 
சமயத்தை நான்‌ குழுவுகிறேன்‌ * என்று அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
“வேதாந்தக்‌ கோட்பாட்டுச்‌ சமயம்‌” என்னும்‌ சொற்கள்‌ பிற்காலத்‌ 
இல்‌ சகம்‌ 1768 (கி.பி. 7826), தை மாதம்‌, பதினோராம்‌ நாள்‌ நடை 
பேற்று குத்துவ போதினி சபையின்‌ கருத்துரய்வுக்‌ கூட்டத்தில்‌ 
மாற்றப்‌ பெற்றது. இம்மாற்றத்தைப்‌ பற்றிய தீர்மானத்தை 
ராசநாராயண போஸ்‌ முன்மொழிந்தார்‌; அக்ஷயகுமார தத்தர்‌ 
வழிமொழிந்தார்‌. 


௦2 


78க7/ அம்‌ அண்டிற்கு முன்னார்‌ பிரம சமயலமோ, அனைகு 
யொட்டிப்‌ பிரமசமயச்‌ சடங்குகளைச்‌ செய்வகுற்குரிய விதிமுறை 
களோ இருந்குதில்லை. பிரம சமாஜத்தின்‌ சடங்குகளின்‌ விதிமுறை 
களுக்கு இணங்க, முதல்முதலாகப்‌ பிரமத்‌ திருமணம்‌ 7867ஆம்‌ 
அண்டு, ஜூலை 26ஆம்‌ தாள்‌ நடத்தப்பெற்றது. 

ராம்மோகன்‌ ராய்‌ இந்தியாவின்‌ கடற்கரையை விட்டுப்‌ புறப்‌ 
பட்ட உடனேயே, அவருடைய உயார்கரமான பதொலைநோக்குக்‌ 
காட்சியான, எல்லா இனத்தையும்‌ சேர்ந்த ஒரே தெய்வக்‌ கோட்‌ 
பாட்டினர்‌. அனைவரும்‌ ஒன்றாகக்‌ கூடி வழிபடுவதற்குரிய நிலை 
யத்தின்‌ பிரம சபையின்‌. நோக்கமெல்லாம்‌ மங்கிப்போயிற்று. 
அவருடைய இறப்போடு, அவை பொய்யாய்ப்‌ பழங்கதையாய்‌ 
மழறைந்துபோயின. அகதுனுடைய இடத்தைப்‌ பிரம சமாஜம்‌ 
பிடிக்துக்கொண்டது. அது முகுல்‌, ஓரே மிகுய்வக்‌ கோட்பாட்டில்‌ 
தாட்டம்‌ கொண்ட இந்துக்கள்‌ மட்டும்‌, கூடும்‌ திருச்சபையாக அது 
மாற்றமுற்றது. நாம்மோகனருடைய தொலைதோக்குக்‌ காட்சியின்‌ 
சிறகுகள்‌ வெட்டப்பெற்றமைக்கு, அக்காலத்திய வரலாற்று நிகழ்ச்சி 
களினால்‌ உண்டான நெதருக்கடியின்‌ தேவைகள்‌ ஓரு காரணமாகும்‌. 
எனினும்‌, ராம்மோகனரின்‌ அனைத்துலக நோக்கு, குறுகிய நோக்‌ 
குடையதாகக்‌ குறைக்கப்‌ பெற்றதை நாம்‌ ஒப்புக்கொள்ளவேண்டு 
யவார்களாக இருக்கிறோம்‌. இந்து சமயச்‌ சார்புடைய ஒஓருமைக்‌ 
கோட்பாட்டினரை-- பிரம சபையினரை-- மட்டும்‌ கொண்ட ஒரு 
சமய அமைப்பு நிறுவப்பெற்றதையும்‌ தாம்‌ மறக்கமுடியாது. இத்‌ 
குகைய புதிய வடிவத்தைக்‌ கொடுத்ததில்‌ முதன்மையான பங்கு 
கொண்டவர்‌ மகரிஷி தேவேத்துிரநாக தாகூராவார்‌. 


இங்கிலாந்தில்‌ ராம்மோகன்‌ 


7820அம்‌ அண்டு, நவம்பர்‌ பதினைந்தாம்‌ நாள்‌, அல்பியான்‌ 
என்ற கப்பலில்‌ ராம்மோகன்‌ இங்கிலாத்திற்குப்‌ புறப்பட்டார்‌. 
7524ஆம்‌ ஆண்டு, ஏப்ரல்‌, எட்டாம்‌ நாள்‌ அவர்‌ இங்கிலாந்தைச்‌ 
சென்று அடைந்தார்‌. அவருக்கு முன்பே, அவருடைய புகழ்‌ 
இங்கிலாந்தில்‌ பரவியிருந்தது. 7௪76ஆம்‌ ஆண்டில்‌ வேதாந்தத்கைப்‌ 
பற்றிய அவருடைய முதல்‌ நூல்‌ வெளிவந்தது. அசுற்கு 
* வேதாந்தத்தின்‌ சுருக்கம்‌ * என்பது பெயராகும்‌, அதை இங்கி 
லாத்தின்‌ :* இறையியலும்‌ பொது இலக்கியமும்‌ பற்றிய 


௦6௦ 


மாதக்‌ களஞ்சியம்‌ '* (ீ0யியிறு ந$0ூ௦871௦0ுர ௦8 '1713௦010ஜுூர ௭௩௦ 
வேவ உர்ாகம்மம) என்ற இதழில்‌ மிக விரிவாக மதிப்புரை செய்யப்‌ 
பட்டிருந்தது. லிவா்பூலுக்கு அவர்‌ வந்திருக்கின்றார்‌ என்ற செய்தி 
தெரிந்தவுடன்‌, அப்பட்டணத்தைச்‌ சேர்ந்து அவருடைய ஆகுர 
வாளர்கள்‌ அனைவருமே அவரைச்‌ சந்தித்தனர்‌. மெடிசீசைச்‌ 
சேர்ந்து புகழ்மிக்க வரலாற்று ஆசிரியரான, வில்லியம்‌ ராஸ்கோ 
(கும்பிட ௩௦௨௦௦௦ அச்சமயம்‌ படுத்த படுக்கையாக நோய்வாய்ப்‌ 
பட்டிருந்தார்‌. தம்முடைய மகன்‌ மூலம்‌, ராம்மோகனரைத்‌ தம்‌ 
முடைய இல்லத்திற்கு எழுந்தருளுமாறு அவர்‌ வேண்டுகோள்‌ 
விடுக்கார்‌. ராம்மோகன்‌ ராஸ்கோவினைச்‌ சந்தித்து, நெடுதேரம்‌ 
அளவளாவினார்‌. அவர்களிடையே மிகவும்‌ தெருக்கமான நட்பு 
உறையாடல்‌ நடைபெற்றது. அப்பொமுது நாஸ்கோவின்‌ மகன்‌ 
உடனிருந்தார்‌.  அச்சந்துப்பின்‌ மறக்கமுடியாகு நிகழ்ச்சிகள்‌ சில 
வற்றை அவர்‌ எழுதியுள்ளார்‌. “ இந்தப்‌ பேட்டி என்றுமே மறக்க 
மூடியாது...... கஇமைநாட்டு முறையில்‌ வணக்கத்தைத்‌ தெரிவித்த 
பிறகு, ராம்மோகன்‌ நான்‌ மிகுந்து மகிழ்ச்சியும்‌ பெருமிதமும்‌ 
கொள்ளுகின்றேன்‌. ஐரோப்பாவில்‌ மட்டும்‌ அல்லாமல்‌, உலகின்‌ 
ஒவ்வெரு பகுதியிலும்‌ புசமப்பெறுகின்ற மானிகரைக்கண்டு அள 
வளாவுவதில்‌ நான்‌ பெருமைப்படுகிறேன்‌ ; பூரிப்பு அடைகிறேன்‌ ”* 
என்று புன்முறுவலோடு கூறிஞரர்‌. அதைக்‌ கேட்ட ராஸ்கோ 
 இத்திருநாளைக்‌ வாண்பதற்கு இன்றுவரை என்னை உயிருடன்‌ 
வாழுமாறு விட்டுவைத்தகு கடவுளை நான்‌ இன்று வாழ்த்துகிறேன்‌ ” 
என்று மகிழ்ச்சியோடு மொழிந்தார்‌. பல அண்டுகளாகப்‌ பாரிச 
வாயுவினால்‌ துன்புற்ற ராஸ்கோ, இச்சந்துப்பிற்குப்‌ பிறகு விரைவில்‌ 
இறந்துவிட்டார்‌. 

மூவகையான நோக்கங்களைக்‌ கருத்தில்‌ கொண்டே, ராம்‌ 
மோகன்‌ இங்கிலாந்திற்குச்‌ சென்றார்‌. மூதுலாவதாக, அப்பொழுது 
தில்லியின்‌ அரசராக விளங்கிய இரண்டாவது அக்பரின்‌ சார்பில்‌ 
கிரேட்‌ பிரிட்டனின்‌ அரசரிடத்து, ஒரு விண்ணப்பத்தை அளிப்பகுற்‌ 
காக அவர்‌ இங்கிலாந்துற்குச்‌ சென்றார்‌. “சதி” என்னும்‌ உடன்‌ 
கட்டை. ஏறும்‌ கொடிய வழக்கத்தை ஓஒழித்துவிட்ட. இங்கிலாந்து 
பாராளுமன்றத்தின்‌ மக்கள்‌ சயபையினருக்கு, நன்றி தெரிவிக்கும்‌ 
வகையில்‌ நினைவுச்சின்னம்‌ ஓன்றை அளிப்பதற்கு அவர்‌ இங்கி 
லாத்திற்குப்‌ போனார்‌. மூன்றாவதாக மக்கள்‌ சபையில்‌ கிழக்கு 
இந்தியக்‌ கம்பெனியின்‌ பட்டயம்‌ புதுப்பிக்கப்‌ பெறுவகுப்பற்றி 
நடக்கும்‌ வாதங்களை நேரில்‌ கேட்க, அவர்‌ இங்கிலாந்திற்குச்‌ 
சென்றார்‌. சீர்திருத்த மசோதாவின்‌ இரண்டாவது ஆய்வினை 
மக்கள்‌ சபை மேற்க்கொாண்டதை அறிந்தவுடன்‌, காலம்‌ 
தாழ்த்தாது அவர்‌ லிவார்பூலில்‌ இருந்து நேரடியாக லண்டன்‌ 
மாநகருக்குச்‌ சென்று சேர்ந்தார்‌. அவர்‌ இரவ நெடுநேரமான பிறகு 


67 


லண்டனை அடைந்தார்‌. களைப்புற்றிருந்தமையால்‌ அவர்‌ உறங்கச்‌ 
சென்றுவிட்டார்‌. அச்‌ சமயத்தில்‌, சிறப்புமிக்க பிரிட்டிஷ்‌ தத்துவ 
ஞானி ஜொ்மி பென்த்தாம்‌ (மரு மிகா அவரைக்‌ காண 
வந்தார்‌. ஒய்வெடுத்துகத்‌ கொண்டிருந்து ரநாம்மோகனருக்குது்‌ 
தொல்லைக்‌ கொடுக்க அவ்வறிஞார்‌ விரும்பவில்லை, அதுனால்‌, அவா்‌ 
ஒரு குறிப்பினை எழுதி வைத்துவிட்டுச்‌ சென்றார்‌. அதுல்‌ “தம்‌ 
முடைய நண்பர்‌ ராம்மோகனருக்கு ஜொ்மி பென்த்தாம்‌ எழுதியது”* 
என்று அவர்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. பென்த்தாம்‌, ராம்மோகனரை 
மிகுந்த அன்போடு நேசித்தார்‌. மற்டுறாரு மூறை ராம்மோகனரை 
மிகச்‌ சிறப்பாகப்‌ போற்றப்பெறுபவரும்‌, மிக்க அன்புடன்‌ 
நேகுக்கப்படுபவரும்‌, மனித இனத்துற்குப்‌ பணிபுரியும்‌ தொண்டரு 
மான ராம்மோகனர்‌ என்னும்‌ : என்‌ தோழரே !/*₹* என்று அவர்‌ 
அறிவித்துள்ளார்‌. 

இங்கிலாத்திற்குச்‌ சென்ற உடனேயே, தில்லியின்‌ பேரரசர்‌ 
காரர்பில்‌ அவர்‌ செயலாற்றக்‌ கொடங்கினார்‌. தில்லியின்‌ பேரரசர்‌ 
கும்முடைய உரிமைகளைப்‌ பற்றிக்‌ கொடுத்து நினைவுக்குறிப்பைக்‌ 
கிழக்கு இந்தியக்‌ கம்பெனியின்‌ நீதிமன்றத்து இயக்குதர்களிடம்‌ 
அவள்‌ அளித்தார்‌. அத்துடன்‌ லண்டனிலிருந்த செல்வாக்குமிக்க 
மனிதார்கள்‌ பலரிடத்து அதன்‌ படிகளை அவர்‌ கொடழுக்தார்‌. தஇில்லிப்‌ 
பேரரசர்‌ வேண்டிய, உரிமைகள்‌ அனைத்தயும்‌ இங்கிலாந்தின்‌ 
அரசு ஏமல்றுக்கொள்ளவில்லை. எனினும்‌, 8234ஆம்‌ அண்டு, 
பிப்பிரவரி பதினெட்டாம்‌ நான்‌, தில்லிப்‌ பேரரசருக்கு அளித்து 
வந்த அண்டு உதவித்‌ தொகையை உயார்த்துவதற்குக்‌ கம்பெனி 
இயக்குதர்கள்‌. இசைந்தனார்‌. உடனடியாக, மூன்று இலட்சம்‌ 
ரூபாயை அதிகத்‌ தொகையாக அளிக்க அவர்கள்‌ அனுமதி 
அளித்குனர்‌. 

இங்கிலாந்தின்‌ சிறப்புமிக்க மணிதுர்களைச்‌ சந்திப்பதில்‌ ராம்‌ 
மோகனம்‌ பேரீடுபாடு கொண்டிருந்தார்‌. அகனால்‌, லண்டன்‌ 
மாதகரிலிருத்த பெரிய மனிதர்களைச்‌ சந்திப்பதில்‌ அவர்‌ பி௪ மும்முர 
மாக ஈடுபட்டிருந்தார்‌. அவ்வாறு தாம்‌ சந்தித்த பெருமக்கஊோடு, 
அரசியல்‌ பற்றிய கலந்துரையாடல்களையும்‌ அவர்‌ நடத்தினார்‌. 
இங்கிலாந்து அரசரின்‌ உடன்‌ பிறந்தவர்‌ கம்பர்லாந்து கோமகன்‌ 
என்பவராவார்‌. அவர்‌ ராம்மோகனரைப்‌ பிரபுக்கள்‌ சபையில்‌ 
அறிமுகப்படுத்தி வைத்தார்‌. ஜேம்ஸ்‌ சதா்லாதந்து எழுதிவைத்துள்ள 
குறிப்புக்களினால்‌ * இந்திய ஜூரிகளின்‌ மசோதா விற்கு எதிராக 
வாக்களிக்க டேபாரிக்‌ கட்சியைச்‌ சேர்ந்து பிரபுக்கள்‌ விரும்பினர்‌ 
என்றும்‌, ஆனால்‌, ராஜா ராம்மோகன்ராய்‌ வேண்டிக்கொண்டதன்‌ 
பேரில்‌, அவர்கள்‌ அகுற்கு அதரவாக வாக்களித்துனார்‌ என்றும்‌ 
தெரியவருகிறது. அடிமை முறையை அடியோடு ஓழிக்கவேண்டும்‌ 
என்பதன்‌ தலைமை அகுரவானளரும்‌, மக்கள்‌ அனைவருக்கும்‌ கல்வி 


69 


யளிக்க வேண்டும்‌ என்ற கொள்கையைச்‌ அிறப்புமிக்க முறையில்‌ 
பரப்பி வந்தவருமான பிரெளகாம்‌ பிரபு (1மீமமயஹங்காம) வோடு 
ராம்மோகன்‌ மிச நெருக்கமான நட்புறவை வளர்த்துக்‌ கொண் 
டார்‌. 7827ஆம்‌ ஆண்டு, கிழக்கு இந்தியக்‌ கம்பெனி இயக்குநார்கள்‌ 
அவருக்கு லண்டன்‌ மாநகர உணவு விடுதஇயில்‌ ஒரு விருந்தளித்குனா்‌. 
இழக்கு இந்தியக்‌ கம்பெனி இயக்குநர்‌ குழுவின்‌ தலைவர்‌, அவ்விருந்‌ 
இற்குத்‌ தலைமை தாங்கினார்‌. அவ்விழாவில்‌ இத்திய சமூகத்திற்குப்‌ 
பேரளவில்‌ பணிகள்‌ பலவற்றை ராம்மோகன்‌ ஆற்றியிருப்பதைப்‌ 
பாராட்டினார்‌. இத்தகைய சிறப்புடையவர்‌ பன்னெடுங்காலம்‌ வாழ 
வேண்டும்‌ என்று விருந்தின்‌ தலைவர்‌ வாழ்த்தினார்‌. அச்சமயத்தில்‌ 
நான்காவது வில்லியத்திற்கு முடிசூட்டு விழா நடைபெற்றது. அவ்‌ 
விழாவிற்கு ஐரோப்பாவின்‌ அரசர்களும்‌, அரசியல்‌ தூதர்களும்‌ மிகப்‌ 
பலராக வந்திருந்தனர்‌. அவர்களுடைய இருக்கைகளுக்கு இடையில்‌ 
ராம்மோகனருக்கு இடமளித்து, விழாவைக்‌ காண பிரிட்டனுடைய 
அரசினர்‌ ஏற்பாடு செய்திருந்தனர்‌. லண்டனில்‌ உள்ள வேத்தியல்‌ 
ஆசிய சங்கம்‌ (௩ஷவி வலம்‌ 5௦ஷு) தன்னுடைய ஆண்டு விழாவில்‌. 
கலந்தகொள்ளுமாறு, ராம்மோகனருக்கு அழைப்பு விடுத்குது. 
அவ்விமாவின்‌ இறுதியில்‌, உலகறிந்த கீழ்த்திசைக்‌ கலை வல்லுநரான 
ஹென்றி தாமஸ்‌ கோல்புரூக்கிற்கு அச்சங்கத்தின்‌ சார்பில்‌ ராஜா 
ராம்‌ நன்றி தெரிவித்தார்‌. மனிகுநலக்‌ கோட்பாட்டு சோசலிஸ்டான 
ராபர்ட்‌ ஒவனை (3௩௦0ம்‌ சகொடியும்‌ மோனை ராய்‌ சத்தகுத்துாார்‌. 
அப்பெரியார்‌. ராம்மோகனரைக்‌ கும்முடைய சோசவிசத்கைக்‌ 
குமுவுமாறு செய்வதற்குப்‌ பெருமுயற்சி செய்தார்‌. 

சாம்மோகன்‌ இங்கிலாந்திற்குச்‌ சென்றபொமுது, சீர்திருத்த 
மசோதா காரணமாக அகன்‌ அரசியல்‌ வாழ்க்கை நடுக்கம்‌ 
கண்டிருந்தது. 7857ஆம்‌ ஆண்டில்‌, பாராளுமன்றத்தில்‌ அறிமுகப்‌ 
படுத்தப்பெற்ற அம்‌ மசோதா, சூழு ஆய்வுநிலையிலேயே தோல்‌ 
கடிக்கப்பட்டுவிட்டது. இத்தோல்வியின்‌ விளைவாகப்‌ பாராளு 
மன்றம்‌ கலைக்கப்பெற்றது. 7857அஆம்‌ அண்டு, செப்டம்பர்‌ 26ஆம்‌ 
நாள்‌, இரண்டாவது சீர்திருத்த மசோதா புதிய மச்கள்‌ சபை 
யால்‌ ஏற்றுக்கொள்ளப்பெற்றது. ஆனால்‌, அக்டேோபர்‌ மாகுத்தில்‌ 
பிரபுக்கள்‌ சபையால்‌ அது வீசி எறியப்பட்டது. மூன்றாவது 
சீர்திருத்து மசோதகுார 7832ஆம்‌ அண்டு, மார்ச்சு மாதத்தில்‌ 
மக்கள்‌ சபையில்‌ நிறைவேற்றப்‌ பெற்றது. பின்னா்‌, அது பிரபுக்கள்‌ 
சபைக்கு அனுப்பப்பெற்றது. ராம்மோகனர்‌ இங்கிலாத்திற்குச்‌ 
சென்ற சமயத்தில்‌, அது பிரபுக்கள்‌ சயைக்கு அனுப்பப்பெற்‌ 
மிருந்தது. இங்கிலாந்துநாட்டு மக்கள்‌ பெரிய கிளர்ச்சியில்‌ ஈடுபட்‌ 
டிருந்துனா்‌. * இளர்ச்சி எனும்‌ காய்ச்சலால்‌ நடுங்கிக்கொண்டிருந்து ” 
அவர்கள்‌, பிரபுக்களின்‌ முழவினை அச்சம்‌ கலந்து அவலோடு 
எதிர்நோக்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. இச்சமயம்‌, பொதுமக்களின்‌ 


௦9 


வற்புறுத் தலுக்குப்‌ பிரபுக்கள்‌ இணக்கம்‌ தெரிவித்தனா்‌. அதனால்‌, 
சீர்திருத்த மசோதா 7832ஆம்‌ ஆண்டு, ஜூன்‌ மாதத்தில்‌ சட்ட 
மாக்கப்பெற்றது. இதைப்போன்ற சட்டங்கள்‌ அயார்லாத்துற்காம்‌, 
ஸ்காட்லாந்திற்கும்‌ இயற்றப்பெற்றன. சீர்திருத்து மசோதா 
சட்டமாக்கப்பெற்றது கசூறித்து ராம்மோகன்‌ பெரு மகிழ்ச்சி 
யுற்றார்‌. அகைுப்பற்றி வில்லியம்‌ ரத்போனிற்கு அவர்‌ எழுதிய 
கடிகுத்தால்‌ இதை நாம்‌ அறிகிறோம்‌. அக்கடிகத்தின்‌ வாசகங்கள்‌ 
சில முன்னரே மேற்கோளாகக்‌ காட்டப்பட்டன. 

சமத்துவம்‌, சகோகதுரத்துவம்‌, சுகுந்திரம்‌ ஆகிய மனித உரிமை 
களுக்காக ஆர்வத்தோடு குரல்கொடுத்த நாடு பிரான்சு. அதனி 
டத்து ராம்மோகனருக்குப்‌ பேரீடுபாடும்‌ காதலும்‌ உண்டாகி யிருந் 
தன. அந்நாட்டை, “கலைகளையும்‌ அறிவியலையும்‌ வளர்ப்பதன்‌ மூலம்‌ 
கவார்ச்சிமிகு அழகுடன்‌ விளங்குவது ; எல்லாவற்றையும்விட உரிமை 
டிகுண அரசியல்‌ அமைப்பினைப்‌ பெற்று விளங்கும்‌ நற்பேறுடைய 
தாடு என்று அவர்‌ போற்றிப்‌ பாராட்டியுள்ளார்‌. 7879ஆம்‌ 
ஆண்டு அளவிலேயே, ராம்மோகனரின்‌ நூல்கள்‌ பிரான்ூற்கு 
அறிமுகமாகியிருந்தன. எனவே, பிரான்சின்‌ அறிவு தநலங்களனிந்த 
பண்பாட்டுக்‌ குழுவினருக்கு அவருடைய பெயா்‌, நன்கு பழகிய 
ஒன்றாக இருந்தது. கல்ககத்து டைம்ணின்‌, அகசிரியயான டே. 'காஸ்‌்்டா 
ம்‌: ௧௦௦௭௨), பிளாய்சின்‌ பிஷப்பான அபே கிரிகோரிக்கு, ராஜா 
ராமின்‌ குத்துவ ஆராய்சி வெளியீடுகள்‌ சிலவற்றை அனுப்பி வைத்‌ 
இருந்தார்‌. அப்பாதிரியார்‌ மூலம்‌, பிரான்சின்‌ அறிஞர்‌ உலகத்திற்கு 
நாம்மோகன்‌ நன்கு அறிமுகமாயிருந்தார்‌. நாம்மோகனரைப்‌ 
பாராட்டும்‌ வகையில்‌, அவர்கள்‌ ஒரு மலரை வெளியிட்டனர்‌. அதில்‌ 
அப்பாதிரியார்‌, “ தம்முடைய எழுத்துக்களைக்‌ கடுமையாகக்‌ தாக்கி 
னாலும்‌ அதைத்‌ கண்மையாக எதிர்க்கும்‌ திறனும்‌, அவருடைய 
வாதுத்தின்‌ ஆற்றலும்‌, இந்துக்களின்‌ புனிகு நூல்களில்‌ அவா்‌ 
"கொண்டுள்ள ஆழ்ந்து அறிவும்‌ அவர்‌ மேற்கொண்டுள்ள பணிக்கு 
மிகுந்து தருதியுடையவார்‌ என்பகை முமய்ப்பிக்கின்றுன ; அவர்‌ 
பணத்தைப்‌ பெபறிதாகக்‌ கருதாமல்‌, இயாகங்கள்‌ பலவற்றைச்‌ செய்‌ 
துள்ளார்‌. அதை நோக்குகின்றபொமுது மிகவும்‌ மகிழ்ச்சியோடு 
போற்றவோ, பாராட்டவோ முடியாகு, ஒருவகையான பற்றற்ற 
மனநிலையை உடையவா்‌ அவா்‌ என்பது புலனாகின்றது ** என்று 
சிறப்பாக எழுதியுள்ளார்‌. 

1822ஆம்‌ அண்டு, ஐன்‌ மாதம்‌ 7ஆம்‌ நாள்‌ கூடிய அரசிய சங்கத்‌ 
(5௦016037 க்கப்‌) இன்‌ கூட்டத்தில்‌, யாரை இந்திய இணை-எழுத்‌ 
காண்மைத்‌ தொழிற்பேராளராக நியமிப்பது என்ற ஆய்வு நடை 
பெற்றது. அப்பொழுது, மான்சியர்‌ லி காம்டே-டி ஹாடளரன்‌ என்‌ 
பவரும்‌, பேரன்‌ டி சேசி என்பவரும்‌ பண்டித ராம்மோகன்‌ ராயின்‌ 
பேரினைப்‌ பரிந்துரைத்தனர்‌. இப்பரிந்துரை ஓர்‌ ஆணைக்குழுவிற்கு 


70 


அனுப்பப்பெற்றது. அக்குழுவில்‌ இரு. லஞ்சுனி௰யஸ்‌, திரு. பார்னாம்‌, 
இரு. கலாபுரோத்‌ என்ற மூவரும்‌ உறுப்பினர்களாக இருந்தனர்‌. 
7824ஆம்‌ ஆண்டு, ஜூலை 5ஆம்‌ நாள்‌ அக்குழுவின்‌ சார்பில்‌ 
இரு. கலாபுரோத்‌ ஓர்‌ ஆய்வு அறிக்கையை அனுப்பினார்‌. அதில்‌ 
பண்டித ராம்மோகனரின்‌ இலக்கியப்‌ பட்டங்களையும்‌, புலமை 
யையும்‌ அவர்‌ போற்றிப்‌ பாராட்டி இருந்தார்‌. அத்துடன்‌, இணை- 
எழமுத்தாண்மைத்‌ தொழிற்‌ பேராளராக ராம்மோகனரை நியமிக்கு 
மாறு அவா்‌ பரிந்துரைத்திருந்தார்‌. அச்சங்கத்தின்‌ ஆய்வுக்குமுக்‌ 
கூட்டத்தின்‌ முன்‌, இந்த ஆய்வு அறிக்கையின்‌ முடிவுகள்‌ வைக்கப்‌ 
பெற்றன. *இணை-எழுத்தாண்மைத்‌ தொழிற்‌ பேராளர்‌ * என்ற 
பட்டத்தை ராம்மோகனருக்கு அக்கூட்டத்தில்‌ சூட்டினார்‌ என்று 
நாம்‌ அறிகிஜஞேம்‌. இந்தியாவும்‌ உலகமும்‌, (1001, கடம்‌ 610௨ *7/௦ா1ம்‌) 
என்ற இதழின்‌ 1933ஆம்‌ ஆண்டு, தஇசம்பர்‌ தங்கள்‌ வெளியிட்டில்‌ 
இருமதி மோரின்‌ (ஸு எழுதியுள்ள கட்டுரையால்‌, இதை நாம்‌ 
அறிகிறோம்‌. 

இப்பட்டத்தை ராம்மோகன்‌ ராயிடம்‌ தேரில்‌ சென்று வழங்கும்‌ 
பொறுப்பு, ஒய்வு பெற்ற ஆங்கிலேய அதிகாரியான இரு. லாகலன்‌ 
(12௦1௨௦) என்பவரிடம்‌ ஒப்படைக்கப்பெற்றது. *ரெவியூ என்ஸ்சைக்‌ 
குலோபியாடிக்‌' (பாரிஸ்‌) என்ற இதழின்‌, 1924ஆம்‌ ஆண்டு வெளி 
யீட்டில்‌, சிஸ்‌ மாண்டி (100000) என்பவர்‌, “ராம்மோகன்‌ ஒரு 
பிராமணர்‌. அவரை அறிந்தவர்கள்‌ இந்தியாவின்‌ சிறப்புமிக்க அற 
வோரர்களுக்கும்‌ ஞானிகளுக்கும்‌ பிரதிநிதியாக விளங்குபவர்‌ றாம்‌ 
மோகன்‌ என்பதை ஒப்புக்கொள்ளுவார்கள்‌. உண்மையான, ஒரே 
தெய்வத்தை வழிபடும்‌ தநெறிக்குக்‌ தம்முடைய நாட்டுமக்களை 
அழைத்துச்‌ செல்ல அவர்‌ அரும்பாடுபடுகிறார்‌ ; மேலும்‌ ஒழுக்கமும்‌ 
சமயமும்‌ இணைந்த வாழ்க்கை நெறியை மேற்கொள்ளுமாறு அவர்‌ 
தூண்டி வருகஇிழுர்‌......”” என்று எழுதியுள்ளார்‌. 

7822ஆம்‌ ஆண்டு, அக்டோபர்‌ மாகும்‌ 7ஆம்‌ நான்‌, ராம்‌ 
மோகனர்‌ பிரெஞ்சு நாட்டு அரசரைக்‌ கண்டு அளவளாவினார்‌. 
அததே அண்டு, திசம்பர்‌ மாதத்தில்‌, ராம்மோகனருடைய நூல்‌ 
களின்‌ பல்வேறு இயல்புகளை, மிக விரிவாக விளக்கியுரைக்கும்‌ 
ஆய்வுக்‌ கட்டுரை ஒன்றைப்‌ பாரிஸ்‌ மாநகரில்‌, திரு. பெனளத்தியர்‌ 
ஊங்ம்‌னா) வெளியிட்டார்‌. 

காலப்போக்கில்‌ தில்லிப்‌ பேரரசரின்‌ தனிச்சிறப்பு வாய்ந்த 
தூதராக ராம்மோகனரைப்‌ பிரிட்டிஷ்‌ அரசு ஏற்றுக்கொண்டது, 
இதில்லிப்‌ பேரரசர்‌, ராம்மோகனருக்கு அளித்துப்‌ பாராட்டிய 
ஈஈறாஜா **: என்ற பட்டப்பெயரையும்‌ அது ஒப்புக்கொண்டது. 
செயின்ட்‌ ஜேம்ஸ்‌ அரண்மனையில்‌ கூடிய அரசவைக்‌ கூட்டத்தில்‌ 
நான்காம்‌ வில்லியம்‌ அரசரை, 2827ஆம்‌ ஆண்டு, செப்டம்பர்‌ 
ஏழாம்‌ நாள்‌ ராம்மோகன்‌ சந்தித்தார்‌. பின்னர்‌ லண்டன்மாதகரப்‌ 


71 


பாலத்திறப்பு விழாவை யொட்டி ஏற்பாடு செய்யப்பெற்ற விருந்‌ 
இற்கு, நாம்மோகனரை அரசர்‌ அழைத்திருத்தார்‌. ஆங்கிலேய 
சமூகத்தின்‌ மிகவுயார்ந்த நிலைக்குழுக்களின்‌ உறுப்பினரார்களுள்‌ ஒரு 
வராக அவர்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டார்‌. அவரைப்‌ பாராட்டிப்‌ 
போற்றுவகற்காக லண்டனில்‌ எண்ணற்ற வரவேற்புகளும்‌ விருத்து 
களும்‌ அளிக்கப்பெற்றன. அவற்றில்‌ சீரும்‌ சிறப்புமிக்க அறிஞர்‌ 
களும்‌, பெருத்தகையானரும்‌, பெருங்குடி மக்களும்‌ கலந்துகொண்ட 
னார்‌. அவர்களுள்‌ முதன்மையானவார்‌ ஜெரிமி பென்த்தாம்‌. பிரிட்டிஷ்‌ 
ஒருமைக்‌ கோட்பாட்டுச்‌ சங்கத்தினர்‌ ஒரு விழாவிற்கு ஏற்பாடு 
செய்திருந்தனர்‌. ஜெெரிமி பென்த்தாமுடைய வாழ்க்கை வரலாற்று 
ஆசிரியரான டாக்டர்‌ பெனளரிங்கு, அவ்விழாவில்‌ வரவேற்புரை 
நிகழ்த்தினார்‌. அவர்‌ ராம்மோகனரை, “ அவருடைய வருகையால்‌ 
நம்முடைய உள்ளங்கள்‌ எல்லாம்‌ மகிழ்ச்சிக்‌ கடலுள்‌ மூழ்இித்‌ 
இளைக்கின்றன. அவரிடத்து நாம்‌ கோண்ட அன்பாலும்‌ ஈடு 
பாட்டாலும்‌ உண்டான உணர்ச்சிக்‌ கனிவை, சொற்களால்‌ எடுத்‌ 
துரைக்க நம்மால்‌ இயலாது. காலத்தால்‌ கறஜைபடாது, கருத்தால்‌ 
பொலிவு குன்றாது பொன்ளறாுப்‌ புகழ்‌ எய்திய அறிஞர்கள்‌ இடீரெனத்‌ 
குங்களிடையில்‌ தோன்றுவாபர்களானால்‌, கங்களுடைய திலை எவ்வாறு 
இருக்கும்‌ என்பதைப்‌ பற்றிச்‌ சிலர்‌ ஆராய்ந்ததகை என்னால்‌ நினைவு 
கூர முடிகிறது. பிளேட்டோ அல்லது சாக்ரடிஸ்‌ அல்லது மில்டன்‌ 
அல்லது நியூட்டன்‌ முகுலியோர்‌ இடீரென்று வருகைகுந்து தங்களைச்‌ 


சறப்பிப்பார்களானால்‌, தங்களுடைய மனவெழுச்சி எவ்வாறு 
இருக்கும்‌ என்பதைக்‌ கற்பனை செய்து பார்க்கும்‌ துணிச்சல்‌ 
கொண்டவர்கள்‌ உண்டு..... அவர்கள்‌ உள்ளத்தில்‌ எத்தகைய 


உணார்ச்சிப்‌ பெருக்கு உண்டடாகுமோ, அத்தகைய உணர்ச்சிகளை 
பாஜாராம்‌ மோகன்ராயை வரவேற்றபொழுது நான்‌ அடைந்தேன்‌, 
இடத்‌ தொலைவின்‌ விளைவு, காலத்‌ தகதொலைவின்‌ விளைவு ஆய 
இரண்டும்‌ ஓன்றுபோலவே கோன்றுகிறது. பல ஆயிரம்‌ கற்‌ 
களுக்கு அப்பால்‌ உள்ள நாட்டிலிருந்து வந்து, நம்மிடையே கலந்து 
அளவளனாவும்‌ அவரை, நாம்‌ ஆயிரமாயிரம்‌ அண்டுகளுக்கு முன்பு 
வாழ்ந்த புகழ்பெற்ற பேரறிவாளர்களுக்கு ஒப்பாக வைத்து ஆர்வத்‌ 
கோடு போற்றிப்‌ பாராட்டவேண்டும்‌ £* என்று மொழிந்துள்ளார்‌. 

இவ்வரவேற்பில்‌, அமைரிக்க ஐக்கிய நாட்டிலுள்ள ஹார்‌ 
வார்டு பல்கலைக்‌ கழகத்தின்‌ ஒய்வுபெற்ற தலைவர்‌ டாக்டர்‌ 
கர்க்லாந்து கலந்துகொண்டார்‌. ** ராஜா அமெரிக்க மக்களுடைய 
அன்புகனித்த உள்ளத்தைக்‌ கவார்ந்துள்ளவராவார்‌. அவருடைய 
வருகையை அமெரிக்க மக்கள்‌ பற்ருார்வத்தோடு எதுர்தோக்கயே 
வண்ணம்‌ உன்ளனார்‌ £” என்று அவர்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. அக்‌ 
கூட்டத்தில்‌ கலந்துகொண்ட தவத்திரு. 47. 6. பாக்ஸ்‌ என்ற பாதஇரி 
யார்‌ ராம்மோகனரின்‌ அருமைபெருமைகளைப்‌ பாராட்டிச்‌ இறப்‌ 


72 


பாகப்‌ பேசினார்‌. இந்தப்‌' பாராட்டு விழாவின்‌ நிறைவு கட்டத்தில்‌ 
ராம்மோகன்‌ தம்டாடைய நன்றியுரையை நவின்றார்‌. அவ்வுரை பின்‌ 
வரும்‌ வாசகத்தோடு நிறைவுற்றது: :*பகுத்தறிவிற்கும்‌ புனித 
மறைகளுக்கும்‌ இடையேயும்‌, பொது அறிவிற்கும்‌ செல்வத்திற்கும்‌ 
இடையேயும்‌, அதிகாரத்திற்கும்‌ தப்பெண்ணங்களுக்கும்‌ இடையே 
யும்‌ நாட்டிலே போராட்டம்‌ நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கிறது. 
இத்தகு மூன்றும்‌, மற்ற மூன்றை எதிர்த்துப்‌ போரிடுகின்‌ றன. ஆனால்‌, 
நீங்கள்‌ விரைவிலோ, சிறிது காலங்கடந்கோ பவேெற்றியடையப்‌ 
போவது உறுதி என்பது எனக்குக்‌ தகோன்றுகிறது...... நீங்கள்‌ 
எனக்கு அடிக்கடி செய்துவரும்‌ பாராட்டுதலையும்‌ மதிப்பையும்‌...... 
என்னுடைய இறுதுிமுச்சு உள்ளளவும்‌ நான்‌ மறக்கவேமாட்டேடன்‌.”* 

ராம்மோகனர்‌ தநோய்நொடியற்ற நலமான உடல்‌ உடையவ 
ராகத்தான்‌ இருந்தார்‌. அனால்‌, பொருள்‌ இழப்பால்‌ உண்டான 
கவலைகளும்‌, அதிகப்படியாக உமைத்தமையால்‌ உண்டான உடல்‌ 
சோர்வும்‌ சேர்ந்து, அவருடைய உடல்நலத்தைப்‌ பெரிதும்‌ பாதித்து 
விட்டன. கல்கத்தாவில்‌ இருத்த மேக்கின்தகோாண்‌ அண்டு கம்பெனி 
என்ற பாங்கிலும்‌, அதன்‌ களையாக லண்டனிலிருந்த ரிக்கார்ட்ஸ்‌ 
மேக்கின்தோஷ்‌ அண்டு கம்பெனி என்ற பாங்கலும்‌ கம்முடைய 
சேமிப்புத்‌ கொகைகளை அவர்‌ போட்டிருந்தார்‌. அவர்‌ லண்டனணி 
லிருந்தபொமுது அப்பாங்குகள்‌ திவாலாகிவிட்டன. அதனால்‌, அவா்‌ 
மனம்‌ உடைந்துபோனார்‌. சல நாட்கள்‌. லண்டனைவிட்டு பிரிஸ்ட 
௮ுககுச்‌ சென்று ஓய்வு எடுத்துக்ககொள்ளுமாறு அவருடைய 
நண்பர்கள்‌ அவரை வேண்டிக்கொண்டனர்‌. 178284ஆம்‌ ஆண்டு, 
செப்டம்பர்‌ மாகுத்தின்‌ கொடக்கத்தில்‌ அவர்‌ பிரிஸ்டலுக்குச்‌ 
சென்று, செல்வி காசில்‌ (க) என்பவருடைய விட்டில்‌ 
குங்கலானார்‌.  பிரிஸ்டலில்‌ இருந்த லெவினுடைய மீட்‌ கொமுகைக்‌ 
கோயிலின்‌ மதகுரு அவருக்கு நண்பராவார்‌. அந்த நண்பரின்‌ பாது 
காப்பிலேயே செல்வி காசில்‌ வளர்ந்து வந்தார்‌. இதனால்‌, ராம்‌ 
மோகனார்‌ அத்தப்‌ பெண்‌ வீட்டில்‌ தங்கி, ஓய்வு எடுத்துக்கொள்ள 
முயன்ளறுர்‌. நண்பர்களிடையே அளவளாவும்பொழுது அவர்‌ 
பெரிதும்‌ கவலை குறைந்து புத்துணர்ச்சி பெற்றிருந்தார்‌. ஆனால்‌, 
செப்டம்பர்‌ மாகும்‌ 79ஆம்‌ நாள்‌, எதிர்பாரா வகையில்‌ அவர்‌ 
கோய்வாய்ப்பட்டடார்‌. கொடிய தலைவலியோடு, கடுமையான 
காய்ச்சலுக்கு அவர்‌ ஆளானார்‌. சில நாட்களுக்குள்‌ அவருடைய திலை 
மிகவும்‌ கவலைக்கிடமாகியது. டேவிட்‌ ஹேரின்‌ உடன்பிறப்பான 
செல்வி ஹேர்‌, அச்சமயத்தில்‌ அவருக்குப்‌ பணிவிடை செய்து 
வந்தார்‌. சிறப்புமிக்க மருத்துவர்கள்‌ பலர்‌ அவரைக்‌ கண்காணித்து 
வத்தனர்‌. ஆனால்‌, எம்முயற்சியும்‌ பயனளிக்காமல்‌ போயிற்று. 
8534ஆம்‌ ஆண்டு, செப்டம்பர்‌ 2அம்‌ நாள்‌ ராம்மோகன்‌ ராய்‌ 
உயிர்நீத்கார்‌. 


73 


டாக்டர்‌ எஸ்டிலின்‌ (௨10) என்ற மருத்துவர்‌, நோய்வாய்ப்‌ 
பட்டிருந்த சாம்மோகனரைக்‌ கண்காணித்து வந்தார்‌. நாஜா ராம்‌ 
மோகன்‌ ராயின்‌ கடைசி நேரரத்தைப்பற்றி அம்மருத்துவர்‌, 
₹ஈ" அவ்விரவு நிலவொளி படர்ந்த அழகயை கோர்‌ இரவாகும்‌. ஒரு 
பக்கத்து சன்னலின்‌ அருகே திரு. ஹேரும்‌, செல்வி கிட்டலும்‌, 
நானும்‌ இருந்தோம்‌. நான்‌ சன்னலுக்கு வெளியே ஒளிமயமான 
அவ்விரவினைக்‌ கூர்ந்து தோக்கிக்கொண்டிருந்தேன்‌. அமைதியான 
நாட்டுப்புறச்‌ சூழல்‌ நிறைந்திருந்த நள்ளிரவு நேரம்‌ அது--மற்றொரு 
சன்னலின்‌ பக்கம்‌ இத்தனிச்சிறப்பு வாய்ந்த மனிதர்‌ உயிருக்குப்‌ 
போராடிக்‌ கொண்டிருந்தார்‌, அக்கணப்பொழமுதை என்னால்‌ 
சான்றுமே மறக்க இயலாது. அப்பொழுது தம்பிக்கையிழத்த செல்வி 
ஹோர்‌, துன்பத்தைத்‌ தாங்கமுடியாது அழத்‌ தொடங்கினாள்‌ 
அவருக்கு உணவை அ௪ட்டியும்‌, பரிவோடு பணிவிடை செய்தும்‌ 
வந்து அவளால்‌, மனவுறுதியோடு அக்காட்சியைக்‌ காண இயல 
வில்லை. அவளுடைய தம்.பிக்கையெல்லாம்‌ பறந்தகோடிப்‌ போயிற்று. 
எனவே, அருகிலிருந்த தாற்காலியில்‌ அமர்த்திருந்து அவள்‌ விம்மி 
விம்மி அழலானாள்‌. ....... இரண்டரை மணியளவில்‌ இரு, ஹேர்‌ 
என்னுடைய அறைக்கு வத்து “எல்லாம்‌ முடிந்துவிட்டது ' என்று 
குமுதழுக்த குரலில்‌ தெரிவித்தார்‌. ராம்மோகனரின்‌ இறுதுமூச்சு 
5 மணி 25 நிமிட அளவில்‌ நின்றுபோய்விட்டது ** என்று அவர்‌ 
எமுதியுள்ளமை நம்முடைய உள்ளத்தை இன்றும்‌ நெகிழச்‌ 
செய்கிறது. செல்வி கலெக்ட்‌ (0௦112௦1) என்பார்‌, “அவர்‌ கடைசி 
யாக முணுமுணுத்த சொற்கள்‌, புனித மந்திரமான “ஓம்‌ ' என்ப 
தாகும்‌. சாவின்‌ வாயிலில்‌ தனிமையில்‌ தின்றபொழுதும்‌, வாழ்க்கை 
யெனும்‌ நெரிச்சலான நெடுஞ்சாலையில்‌ உழன்றபொமழுதும்‌, 
அவருடைய ஆன்மாவின்‌ முதன்மைச்‌ செயலாக அவர்‌ அதைச்‌ 
சொல்லி வந்தார்‌. இந்திகழ்ச்சி அவருடைய உள்ளம்‌ எப்பொழுதும்‌ 
கடவுளைத்‌ தியானிப்பதில்‌ தோய்ந்திருந்ததகுப்‌ புலப்படுத்துகிறுது ** 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 

1824ஆம்‌ ஆண்டு, அக்டோபர்‌ 78ஆம்‌ நாள்‌ ஸ்டேபில்டன்‌ 
சோலையில்‌ அவர்‌ அடக்கம்‌ செய்யப்பெற்றார்‌. அப்பொழுது அங்கி 
ருந்தவர்களுள்‌ மேரி கார்பென்ட்டர்‌ என்னும்‌ அம்மையார்‌ ஒருவ 
ருவார்‌. கெளுசை தெதகிழ்விக்கும்‌ அந்தச்‌ சோகச்‌ காட்சியை 
ு எல்லா. ஏற்பாடுகளும்‌ சிறப்பாகச்‌ செய்யப்‌ பெற்றிருத்தன. 
வேரின்‌ குடும்பத்தினர்‌ லண்டனிலிருந்து வந்திருந்தனர்‌. அந்தச்‌ 
சோலைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தவார்கள்‌ அனைவரும்‌ 
எவ்வகையிலேனும்‌ தேரடியாக ராஜாவோடு தொடர்புடையவர்‌ 
சுளாக இருந்தனர்‌. செல்வி காசிவின்‌ பாதுகாவலரும்‌ ஹேரின்‌ 
குடும்பத்தினரும்‌ அவருடன்‌ மிகவும்‌ நெருக்கமான தொடர்புடைய 
வார்களாவர்‌. இரு. ஹேரின்‌ உடன்பிறந்தாளின்‌ மகள்‌ ராம்மோக 


74 


னரின்‌ கடை நாட்களில்‌ அவருடைய மகளைப்போன்று பணிவிடை 
புரித்தவளாவாள்‌. அவளும்‌ அங்கு வந்திருந்தாள்‌. ராஜா ராம்‌ 
மோகன்‌ ராயின்‌ வளர்ப்பு மகனாகிய சிறுவன்‌ ராஜாராமும்‌ 
பிராமண வேலையாட்களும்‌ வந்திருந்தனர்‌. மேலும்‌, அவருக்கு 
மருத்துவ உகவி யளித்த இரு. எஸ்டிலின்‌, வணங்கத்தக்க தகும்‌ 
தாூாயோடும்‌, சிறு பெண்ணான கம்‌ மாகளோடும்‌ வந்திருந்தார்‌. 
உட்‌டாக்்‌௨ர்‌ ஜெரார்ட்‌, பெரிதும்‌ போற்றப்பட்ட ஜான்‌ பாஸ்ட்டர்‌ 
(1௦௭௭) அகியோரும்‌ அங்கு வந்திருந்தனர்‌. என்னுடைய குற்கை 
யும்‌ நானும்‌ சென்றிருந்தோம்‌. நண்பகற்பொமுது கழிந்தவு௨உன்‌, 
அந்த மாண்புமிகு ஆன்மாவின்‌ உடல்‌ வைக்கப்பட்டிருந்த 
பெட்டியை, ஆழ்ந்த அமைதியோடு மெல்ல இடுகாட்டை நோக்கி 
வேலையாட்கள்‌ எழுத்துச்‌ சென்றனர்‌. நிலவுலகில்‌ மிக அண்மைக்‌ 
காலத்தில்‌ அவருக்கு நண்பர்களான மக்கள்‌, அவர்களைத்‌ 
தொடர்ந்து துயருறும்‌ கோலத்தோடு சோகமே வடிவமாகச்‌ 
சென்றனார்‌. பெட்டியைக்‌ தூக்கிச்‌ சென்றவார்கள்‌ பையப்பைய 
தடந்தனர்‌, ராம்மோகனரின்‌ இருவடிகள்‌ பலமுறை பட்டுப்‌ பழகிய 
அச்சோலையின்‌ உள்ளே, அவருடைய பொன்னுடலைக்‌ கொண்டு 
சென்றனர்‌. அவர்‌ மீளா ஒய்வு கொள்ளுவகுற்கு ஏற்பாடு செய்‌ 
யப்பட்ட இடத்தில்‌, தாங்கள்‌ சுமந்துகொண்டு வந்து புனிதச்‌ 
சுமையை அவ்வேலையாட்சுள்‌ அடக்கம்‌ செய்தனர்‌. ஒவ்வொருவர்‌ 
உள்ளத்திலும்‌ பொங்கி எழுந்த ஆழ்ந்து சிந்தனைகளை ஒரு குரல்கூட 
வெளிக்காட்டுவதற்குத்‌ துணியவில்லை. * அத்தகைய சவ அடக்கத்‌ 
இற்குப்‌ பின்னார்‌ யாரால்கான்‌ பேசமுடியும்‌ ?' என்று ஜான்‌ 
பாஸ்டர்‌ (1௦) கண்கலங்கிய நிலையில்‌ கூறினர்‌ '* என்று அவ்‌ 
வம்மையாம்‌ ஏட்டில்‌ பதிவு செய்துள்ளார்‌. 

பல அண்டுகளுக்குப்‌ பிறகு, 71842 ௮அம்‌ அண்டு ராம்மோசு 
னரின்‌ நண்பரும்‌, சீடருமான துவாரகதாக தகாகூர்‌ இங்கிலாந்திற்கு 
வந்திருந்தார்‌. அவர்‌, ஸ்டேபில்டன்‌ சோலையிலிருந்து ராம்மோக 
னரின்‌ பிணப்பெட்டியைப்‌ பிரிஸ்டல்‌ நகரின்‌ புறத்தே இருந்த 
ஆர்னோவின்‌ வேலே (&ரறு௦”6 7௨1௦) என்ற இடத்திற்குக்‌ கொண்டு 
சென்றுர்‌. அங்கு 4842ஆம்‌ ஆண்டு, மே மாகும்‌ 89ஆம்‌ நாள்‌, 
ராம்மோகனரின்‌ திருவுடல்‌ அடக்கம்‌ செய்யப்பெற்றது. அதன்மீது 
இத்தியக்‌ கலைப்பாணியில்‌ அழகுமிக்க சமாதி ஓன்று 7844ஆம்‌ 
ஆண்டு கட்டப்பெற்றது, 


74 


ராம்மோகனரின்‌ கருத்துத்‌ தாக்குதல்‌ 


அவருடைய வரலாற்றை அங்கிலத்தில்‌ சோபியா டாப்சன்‌ 
கோலட்‌ என்பவர்‌ எழுதியுள்ளார்‌. ராம்மோகனரை வெளிதாட்டில்‌ 
வியந்து பாராட்டியவர்‌ பலராவர்‌. அவர்களுடைய உன்ளத்தஇல்‌ 
ஆழப்பதியுமாறு செய்திருந்த எண்ணங்களையும்‌ கருத்துக்களையும்‌ 
சுருக்கமாக கோபியா அம்மை வரைந்துள்ளமை இங்குக்‌ குறிப்புத்‌ 
கதுக்கது : “ராம்மோகன்‌, வரலாற்றில்‌ உயிருள்ள ஒர்‌ இணைப்புப்‌ 
பாலமாக விளங்குஇருர்‌. அளவிட்டுக்‌ கூற இயலாக தொன்மைச்‌ 
சிறப்பும்‌ பண்பாட்டு வளமும்‌ வாய்ந்த இத்தியா, எதிர்காலத்தை 
தோக்கி அப்பாலத்தின்‌. மீது அணிவகுத்துச்‌ செல்லுகிறது. பழைய 
சாதிக்‌ கொடுமைகளுக்கும்‌ புதிய மனிக இனத்திற்கும்‌, மூடப்பழக்க 
வழக்கங்களுக்கு௦) அறிவியலுக்கும்‌, எதேச்‌சாகிகாரத் இற்கும்‌ ஜன 
நதாயகத்திற்கும்‌, இறுகிப்போன பழக்கவழக்கங்களுக்கும்‌, பழமமைப்‌ 
/1ற்றுடிக்சு மூன்னேறிறுத்திற்கும்‌...... பல கடவுள்‌ கொள்கைக்கும்‌ 
ஒரே கடவுள்‌ கொள்கைக்கும்‌ இடையே உண்டான பெரும்‌ பிரிவினை 
பும்‌ பிறவினையும்‌ இணைக்கும்‌ வளைமுகடாகச அவர்‌ விளங்கினார்‌. தம்மு 
டைய மக்களுக்கு இடையே அவர்‌ நடுவராகத்‌ திகழ்ந்தார்‌. அடிக்கடி 
தம்முடைய கனிமைக்‌ துன்பத்கினாலே நினைவுக்கு எட்டாத காலம்‌ 
முதல்‌ இருந்துவரும்‌ மரபுகளுக்கும்‌, தவிர்க்கமுடியாத அறிவொளிக்‌ 
கும்‌ இடையே முரண்பட்ட பூசலிடும்‌ இயல்புகளையெல்லாம்‌ 
கும்முள்‌ தாமே இணங்கிப்‌ போகுமாறு மாஜஹ்றியும்‌, இருத்தியும்‌ 
அவர்‌ அமைகத்துக்கொண்டார்‌. பல்வேறு இனங்களும்‌, சமயங்களும்‌ 
நாகரிகங்களும்‌ கட்டாயமாகக்‌ கலப்பதனால்‌ உண்டாகும்‌ புதிய 
தோர்‌ எழுச்சியின்‌ இருவுருவமாக அவர்‌ விளங்கினார்‌. எதையும்‌ 
ஆராயும்‌ உரிமை வேட்கையையும்‌, அறிவியலிடத்துக்‌ கொண்ட. 
பேரீடுபாட்டையும்‌, மனிகு இனத்திடத்து அளவில்லாப்‌ பரிவு 
இரக்கத்தையும்‌ உடையவராக அவர்‌ வாழ்ந்தார்‌. தூய்மையும்‌ 
அட்பமும்‌ தோன்றுமாறு ஆராயப்பெறும்‌ ஒழுக்கவியல்‌ நெறியில்‌ 
அவார்‌ நின்று ஒஓழுகினார்‌. ஆனால்‌, ஞசூற்றங்காணாது கடந்த காலத்தை 
மதித்துப்‌ போற்றும்‌ மதுப்புணர்ச்சுயும்‌, முன்மதகுயும்‌...... புரட்சி 
செய்ய விரும்பாத மனநிலையும்‌ கொண்ட மாபெரும்‌ மனிதராக 
அவர்‌ திகழ்ந்தார்‌. நாம்‌ நாம்மோகனரின்‌ வாழ்க்கையில்‌ ஓர்‌ 
உண்மையைக்‌ காணுகின்றோம்‌. இதுவரை இந்தியாவின்‌ முன்னேற்‌ 


76 


றத்தில்‌ நமக்குச்‌ சுட்டிக்‌ காட்டப்பெறும்‌ பண்பாக இருத்துவருவது 
சமயம்‌. இத்தியாவின்‌ ஒவ்வொரு செயலிலும்‌ மறையொருளாக 
இருந்துவருவது சமய உணர்வேயாகும்‌. இத்தகைய அலைவுகளுக்கு 
இடையிலும்‌ ராம்மோகனர்‌ தம்முடைய சமய நம்பிக்கையினால்‌ 
காப்பாற்றப்பட்டுள்ளார்‌....பமழைய இந்து சமயப்‌ பண்ணையிலிருந்து 
வளர்ச்சியுற்ற உண்மையான இந்துவாக அவர்‌ விளங்குகிருர்‌; புதிய 
கருத்துத்‌ தாக்குதல்கள்‌ என்ற நீர்பாய்ச்சப்‌ பெற்ற மண்ணிலிருந்து 
பழக்கப்படாத புதிய நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு இடையில்‌ 
பண்டை இந்துசமயப்‌ பற்றாளராகவே அவர்‌ சிறப்புற்று விளங்கு 
கருர்‌. ராஜா மேலைநாட்டு நாகரிகத்தில்‌ ஊறித்திளத்த வெறும்‌ 
மைநாட்டு அறிஞர்‌ அன்று; ஐயப்பாட்டிற்குரிய ஐரோப்பியப்‌ 
போலித்தோற்றத்தில்‌ மறைந்துள்ள தயமிகு இந்து அவர்‌ அன்று 
அவர்‌ மிகச்‌ சிறிய தோற்றம்‌ உடையவராக இருந்ததைப்‌ போன்றே 
ஓர்‌ ஆன்மிக யூரேசியனாக இருந்தார்‌ என்று நாம்‌ கூறலாம்‌. அவரு 
டைய சரியான வளர்ச்சியின்‌ போக்கை தாம்‌ புரிந்து கொள்வோ 
மானால்‌, அவர்‌ கடந்து காலத்தின்‌ கழமைப்‌ பண்பாட்டிலிருத்து 
மேலைப்‌ பண்பாட்டிற்குச்‌ செல்லவில்லை ; மேலைப்‌ பண்பாட்டின்‌ 
மூலம்‌ இந்தியாவை அவர்‌ அழைத்துச்‌ செல்லுகிறார்‌ என்பதை நாம்‌ 
எளிதில்‌ உணரமுடியும்‌. அவா அடைய விரும்பிய நாகரிகம்‌ மேலை 
நாடுகளுடையதுவும்‌ அன்று; கீழை நாடுகளுடையதுவும்‌ அன்று, 
ஆனால்‌, அவை இரண்டையும்விட விரிந்ததும்‌, அிறப்புமிக்கதும்‌, 
பெருந்தன்மை வாய்ந்ததுமான புதியதோர்‌ நாகரிகத்திற்கு, அவர்‌ 
நம்மை அழைத்துச்‌ செல்லுகிஞர்‌. தம்முடைய சமயப்‌ பண்பாட்‌ 
டினால்‌, வழிநெடுக பண்டை தாகறிகத்‌ தொடர்ச்சியைப்‌ பேணிக்‌ 
காத்து வருகிஞார்‌. அவருடைய முற்போக்குக்‌ கொள்கைகளைக்‌ 
கொண்ட இயக்கத்திற்கு, உள்ளார்ந்து ஆற்றலை அளிப்பதும்‌ 
அச்சமயப்‌ பண்பாடேயாகும்‌. அவரைத்‌ தொடர்புபடுத்தியதும்‌ 
கட்டுப்படுத்தியதும்‌ சமயமேயாகும்‌ அவருடைய அறிவை விரிவு 
படுத்தியதும்‌ உணர்ச்சிக்‌ தூண்டலை ஊட்டியதும்‌ சமயமேயாகும்‌. 
புதிய இத்தியாவின்‌ முன்மாதிரியாகவும்‌ முூன்னோடியாசுவும்‌ 
ராம்மோகன்‌ விளங்குகிறார்‌. இவ்வாறு ஆர்வத்தைத்‌ தூண்டுவ 
தாகவும்‌, அறிவுறுத்துவதாகவும்‌ அமைந்த புதிய இந்தியாவைப்‌ 
பற்றிய ஆராய்ச்சியின்‌ நிலைக்களனாக அவா்‌ தஇகழ்கிருர்‌. தம்முடைய 
மிகப்பெரிய கீழைக்‌ குடியேற்ற நாடு இன்னும்‌ நம்முடைய 
பிரிட்டிஷ்‌ பேரரசுக்குட்பட வில்லை. அந்நாட்டில்‌ கோன்றிய அவர்‌ 
மிகவும்‌ அரியதொரு கோட்பாட்டை மோலைதாட்டுப்‌ புதிய சனதாய 
கத்திற்குப்‌ பரிசாக வழங்குகருர்‌. எதிர்காலத்தில்‌ இந்தியாவிற்கு 
எத்துணைப்‌ பேறுகள்‌ காத்திருந்தாலும்‌, அவ்வெதுிர்காலம்‌ ராம்‌ 
மோகன்‌ ராயின்‌ வாழ்வாலும்‌ தொண்டாலும்‌ உருவாக்கப்படும்‌ 
என்பதில்‌ சிறிதும்‌ யைமில்லை. இத்தியாவின்‌ எதிர்காலம்‌ ஊட்டும்‌ 


77 


அன்று; உலகத்தின்‌ வருங்காலமும்‌ அவருடைய அரும்பணியால்‌ 
ஆக்கம்பலபெறும்‌. இதற்கு முன்பு, என்றுமேகண்டிராக அளவிற்குக்‌, 
கிழக்கும்‌ மேற்கும்‌ இன்று கலதந்துறவாடுகிறது. இத்தகைய காலத்‌ 
இலே நாம்‌ வாழ்த்துகொண்டிருக்கிறோம்‌. மனிது இன வளர்ச்சி 
என்னும்‌ ஐரோப்பிய-ஆசியப்‌ பண்பாட்டு ஓடைகள்‌ இதற்கு மூன்னார்‌ 
ஒன்றோடொன்று அடிக்கடி சிறிது அளவில்‌ கலந்துள்ளன. 
ஆனால்‌, இப்பொழுது அவை இரண்டும்‌ ஒன்றாகக்‌ கலக்கும்‌ திலையை 
நெருங்கிக்‌ கொண்டிருக்கின்றன. அக்கலப்பால்‌ மனிக இனத்தின்‌ 
கூட்டு முன்னேற்றம்‌ என்னுமொரு பெருங்கடல்‌ - ஆறு உண்டாகும்‌. 
வறம்‌ அகுனால்‌ அளவிட்டு உரைக்க முடியாத அரும்பெரும்‌ நன்மைகள்‌ 
அரும்பும்‌ காலம்‌ நெருங்கிவிட்டது. அக்காலத்தில்‌, எந்த மானிகளின்‌ 
வாழ்க்கைக்‌ கதையை இப்பொழுது நாம்‌ கண்டோமோ, அந்த 
மனிதன்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த புகழ்மிக்க மனிதறராகச்‌ சிறப்‌ 
புற்‌ மிலங்குவார்‌. எதிர்காலத்தில்‌ உண்டாகக்‌ கூடிய மாற்றங்களை 
மூன்கூட்டியுரைக்கும்‌ இர்க்ககுரிசியாக அவர்‌ இல்லாவிட்டாலும்‌, 
முன்கூட்டிக்‌ குறிப்பாக அறிவிக்கும்‌ மூதறிஞராக அவர்‌ விளங்கு 
வரர்‌ என்று தாம்‌ கூறலாம்‌.” 

இந்தியாவின்‌ புதிய அழியில்‌ ராம்மோகனரின்‌ கருத்துத்‌ 
தாக்குதலை என்றும்‌ மறக்க இயலாது. இதற்கு ரவீந்திரதகாத 
தாகூரின்‌ சொற்களே சிறந்த சான்றாகத்‌ இகழுகின்றன. 

 தம்டுடைய தாடு உயிர்ப்பண்புகளை இழந்து, கன்மதுப்பினைத்‌ 
தானே கெடுத்துக்‌ கொள்ளும்‌ முரண்பட்ட நிலையில்‌ அத்தாட்டில்‌ 
சான்றோர்கள்‌ தோன்றுவர்‌. அத்தகைய அரும்பெரும்‌ பண்புகள்‌ 
இறைந்து மனிதர்களை உலஎம்‌ புரிந்துகவொள்ளவும்‌, போற்றிப்‌ 
பாராட்டவும்‌ சிறிது காலம்‌ பிடிக்கிறது. மக்கள்‌ தங்கள்‌ உள்ளத்‌ 
தைச்‌ சோர்வடையுமாறு விட்டுவிட்டபடியாலும்‌, ஒரு காலத்தில்‌ 
தங்களுடைய இயற்கையின்‌ மிக உயர்ந்த வீறமைதியில்‌ தோன்றிய 
உண்மையின்‌ இசைக்கேற்பத்‌ தங்கள்‌ உணர்வுகளை இசைவுடைய 
தாக்கிக்‌ கொள்ள அவர்கள்‌ கவறிவிட்டமையாலும்‌, அப்பெரு 
மக்களின்‌ குரல்கள்‌, அந்நாட்டு மக்களுக்குத்‌ துன்பத்தை அளிக்கும்‌ 
முரண்பாட்டுக்‌ கீதமாகக்‌ கேட்கிறது. 

அத்தகைய மனிதர்களுள்‌ ராம்மோகன்‌ ராயும்‌ ஒருவராவார்‌. 
நாடு அவரைக்‌ கடுமையாக எதிர்த்தது. அவரைத்‌ தலைவராக 
ஏற்றுக்கொள்ள மறுக்கது. கான்‌ அடைந்துவரும்‌ சீரழிவிடத்து 
நம்பிக்கையற்ற மோகம்கொண்டு, விடாப்பிடியாக அவற்றை நமது 
நாடு பற்றிக்கொண்டிருந்த காலத்தில்‌ அவர்‌ தோன்றினார்‌. அதனால்‌, 
தம்முடைய சிறப்புமிக்க மரபுவதியின்‌. பொறுப்பினை அவா்‌ 
நினைவுபடுத்துவகையும்‌ விரும்பாது, எதிர்ப்புக்‌ குரல்‌ எழுப்பிய 
மக்களிடையே அவர்‌ தோன்றினார்‌. ஆனால்‌, அவர்‌ தோன்றிய 
சமயம்‌ மிகவும்‌ நெருக்கடியான நேரம்‌. எனவே, ற்றமிக்க 


78 


தொல்லைகளுக்கு இடையே அவருடைய கதோற்றம்‌ தவிர்க்க 
முடியாததாயிற்று. இந்தியப்‌ பண்பாட்டு வானில்‌ உண்டாகும்‌ 
பருவ மாறுதகுலை அறிவுறுத்தும்‌ வானம்பாடியாக அவர்‌ வத்தார்‌. 
நெடுங்கால வறுமைமிகு பஞ்சத்திற்குப்‌ பின்னம்‌ உண்டாகக்கூடிய 
பருவ மாறுதலை உணர்த்த அவர்‌ தகோன்றினார்‌. நெடுங்கால 
வறட்ிக்குப்‌ பின்னார்‌, வாடிக்‌ கரம்பாகிப்போன நிலம்‌ வான்‌ 
மழையைப்‌ பெற்றுப்‌ பக்குவம்‌ அடைவகைைப்‌ போன்று, இந்நாட்டு 
மக்களுடைய வாழ்க்கையில்‌ புத்தொளியும்‌, புதுவாழ்வும்‌ உண்டா 
வதற்கு மனப்பக்குவம்‌ அடையுமாறு செய்யும்‌ அறிவுமமையாகஅவர்‌ 
வந்தார்‌. பருவ மாறுதலால்‌ உண்டாகும்‌ காட்டு மாற்றம்‌ அச்சந்‌ 
குரத்தக்க அதிசயமாகும்‌. அறுவடை காலத்தஇல்‌ கதுர்கள்‌ முற்றிக்‌ 
சனியும்‌ வரையில்‌ அதனுடைய முழுப்பொருளையும்‌ வெளிப்படுத்‌ 
தாது மறைக்குறிப்பாகவே வைத்திருக்க வேண்டும்‌. அறுவடைப்‌ 
பருவம்‌ வந்தவுடன்‌ அதன்‌ பயனை அனுபவிக்கின்றவர்‌ அதை 
ஏற்றுக்கொள்ளச்‌ சிறிதும்‌ தயங்கக்கூடாது: மக்கள்‌ எதிர்பாராத 
கற்செயல்‌ நிகழ்ச்சியைப்‌ போன்று, ராம்மோகன்‌ கும்முடைய நாட்டு 
மக்களிடையே கதோரன்றினார்‌. அவருடைய  சூழ்திலைகளுக்குச்‌ 
சிறிதளவும்‌ பொருத்தமில்லாப்‌ பாரிய தற்செயல்‌ நிகழ்ச்சியாக 
அவர்‌ தோன்றினார்‌. எனினும்‌, நம்முடைய வரலாறு, அறியாமை 
எனும்‌ இரவுக்காலம்‌ முழுவதும்‌ எந்த மனிதரின்‌ வருகையை 
ஆவலோடு எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்தகதகோ, அத்து மனிதராக 
ராம்மோகன்‌ தோன்றினார்‌. தாம்‌ தோன்றிய நாட்டின்‌ அயிர்ப்‌ 
பண்பு, வாழ்க்கைப்பணி ஆகியவற்றின்‌ முழுமையான சிறப்பியல்பு 
களைத்‌ கம்‌ வாழ்க்கையின்‌ மூலம்‌ உணார்த்தும்‌ மாணிகராக அவர்‌ 
தோன்றினார்‌. அது ஒரு கனிமை நிறைந்த வாழ்க்கை. அனால்‌, 
அதற்குத்‌ தோழர்கள்‌ இருந்துனர்‌. அவருக்குப்‌ பன்னெடுங்‌ காலத்‌ 
இற்கு முன்பு உண்மையைக்‌ காணும்‌ துணிச்சல்‌ மிக்க உள்ளவுரத்‌ 
தோடு பலர்‌ சிறப்புற்று விளங்கினார்‌. அச்சான்றோரர்கள்‌ இந்தியா 
விற்கு விமுமிய வாழ்க்கை நெறியைக்‌ காட்டுவதற்கு அல்லும்‌ பகலும்‌ 
அயராது உழைத்தனர்‌. அவர்களுடைய கால்வழியில்‌ வந்தவர்‌ நம்‌ 
ராம்மோகனாவார்‌. 

குறுகிய மாநிலப்பற்று மிகுதியாக இருந்த தெளிவற்ற 
காலத்தில்‌ ராம்மோகனர்‌ தகோன்றினார்‌. தம்மைப்‌ புரிந்து கொள் 
னாத மக்களுக்கு அன்புப்‌ பரிசை வழுங்கும்‌ அற்றல்‌ உடையவராக 
அவர்‌ விளங்கியமை எல்லையில்லா வியப்பூட்டும்‌ செய்தியாகும்‌. 
அவருடைய உள்ளத்தில்‌ பரிவு இரக்கம்‌ பொங்கி வழிந்தது; அதனால்‌ 
எதையும்‌ புரிந்துகொண்டு அன்போடும்‌, பண்போடும்‌ அவரால்‌ 
தடந்துகொள்ள முடிந்தது. &மை நாடுகள்‌, மேலை நாடுகள்‌ ஆகிய 
வற்றின்‌ சிறப்புமிக்க வேட்கைகளை எளிதில்‌ புரிந்துகொண்டு, 
செயல்படத்‌ தொடங்கியது அவருடைய உள்ளம்‌, பண்பாடுகளின்‌ 


79 


கலப்பிற்கு, அவருடைய உள்ளம்‌ தானே இறந்து இடம்‌ கொடுக்குது. 
அதனால்‌, பண்பாட்டுக்‌ கடல்மீது சிறப்புமிக்க * நாகரிகக்‌ காலங்கள்‌ * 
என்னும்‌ மராரக்கலங்களை என்றும்‌ மிகுந்து செல்லுமாறு அவர்‌ 
செய்தார்‌. எண்ணிறத்கு உரிமை வேட்கைகளையும்‌, செயல்‌ முறை 
களையும்‌ கொண்ட புதிய உலகத்தின்‌ சனவுருவக்‌ காட்சி அவருடைய 
மனக்கண்‌ முன்னால்‌ தெதெளிவாகத்‌ தோன்றியது, தனக்குரிய 
உள்ளத்கைுத்‌, தானாக முழுவதும்‌ புதிய யுகம்‌ தேடிக்‌ காண்பகுற்கு 
முன்னர்‌, அலைத்‌ தம்முடைய தாட்டிற்கு முகுன்முகுல்‌, உண்மையில்‌ 
அடுிமுகப்படுத்திவைத்த பெரியார்‌ நாம்மோகனராவார்‌ £“, 


5) 


ராம்மோகனரின்‌ வாழ்க்கையில்‌ 
சிறப்புமிக்க நாள்களும்‌ நிகழ்ச்சிகளும்‌ 


7772: பமே38ஆம்‌ நாள்‌ ராதா நகரில்‌ பிறந்தார்‌. 

7809: அரங்கபுரி கண்‌டல்நாயகமான ஜான்‌ திக்பியின்‌ &ழ்‌ 
தஇவானாக அமர்த்தப்பட்டடார்‌. 

7875 : கல்கத்தாவில்‌ வாழத்‌ தொடங்கினார்‌. 
ஆத்மிக சபை நிறுவினார்‌. 
வங்காளமொழியில்‌ “வேதாந்த கிரந்தம்‌ * வெளியிடப்‌ 
பெற்றது. 

17816: வேதாந்த சாரத்‌”தை எழுதி, வங்காளி, இந்துஸ்தானி, 
ஆங்கிலம்‌ ஆகிய மும்மொழிகளில்‌ வெளியிட்டார்‌. கேனோ, 
ஈசான உபநிடதங்களை வங்காளியிலும்‌, ஆங்கிலத்திலும்‌ 
மொழிபெயர்த்தார்‌. 


78717: இந்துக்‌ கல்லூரி திறுவப்பெற்றது. 


மாண்டுக்கிய உபநிடதமும்‌, கதோ உபநிடதமும்‌ வங்காளி 
மொழியில்‌ மொழிபெயர்க்கப்பட்டன. 


78782: *சஇ யை எதிர்த்து முதல்‌ துண்டுப்பிரசுரம்‌ வெளியிடப்‌ 
பெரிறது. 

7820 : *இயேசு பெருமானின்‌ போதனைகள்‌ ' வெளியிடப்பெற்றது. 

7827: தவத்திரு வில்லியம்‌ ஆதாம்‌ ஒருமைக்‌ கோட்பாட்டிற்கு 
மாற்றப்பட்டார்‌. 
 சம்பத கெளமிதி :' இதழ்‌ தொடங்கப்பெற்றது. 

7822 : மீரக்‌-உல்‌- அக்பர்‌ : மிதாடங்கப்பெற்றுது. 


ஆங்கிலோ இந்துப்‌ பள்ளி தகொடங்கப்பெற்றது. 
பண்டை. மகளிரின்‌ உரிமைகள்‌ பற்றிய குறிப்புக்கள்‌ ” 
வெளியிடப்பெற்றன. 

2822: பத்திரிகை அவசரச்‌ சட்டத்தினை எதுர்த்துத்‌ தலைமை 
நீதிமன்றத்தில்‌ தம்முடைய எதிர்ப்பினைத்‌ தெரிவித்தார்‌. 
மீரத்‌-உல்‌-அக்மார்‌ பதிப்பு நின்றுவிடல்‌. 


61 


1922 : 


7826 - 
7824 : 


78300: 
7927 : 


7822 : 


கி 


“மிச முற்போக்கான அறிவுத்திறன்‌ உடைய கல்வியைப்‌ 
பயிற்றுவிக்கவேண்டும்‌ * என்று ஹாம்‌ஹெ்ஸ்ட்‌ பிரபு 
விற்கு அவர்‌ வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. 

பாரிஸ்‌ மாநகர்‌ ஆசிய சங்க உறுப்பினராகத்‌ தேர்ந்‌ 
தெடுக்கப்பட்டாாா்‌. 

வேதாந்தக்‌ கல்‌ லஓுூரியை நிறுவினர்‌. 

கவார்னர்‌ ஜெனரலாக வில்லியம்‌ பென்டிங்கு பிரபு கல்கத்‌ 
தாவிற்கு வந்தார்‌. 

பிரமசபை நிறுவப்பட்டது. 

ஜூரி மூலம்‌ வழக்கு விசாரணை நடத்தப்பெறவேண்டு 
மென்று அவர்‌ தெரிவித்தார்‌. 

நவம்பரில்‌ இங்கிலாந்திற்கு அவர்‌ புறப்பட்டார்‌. 

ஏப்ரலில்‌ இங்கிலாந்தை அடைந்தார்‌. 

லண்டனில்‌ ஜெரிமி பென்த்தாமைச்‌ சந்தித்தார்‌ 

இழக்கு இந்தியக்‌ கம்பெனியாரோரடு விருந்துண்டார்‌. 
அரசர்‌ நான்காம்‌ வில்லியத்துற்குப்‌ பரிசளித்தார்‌. 
பாஸ்போர்ட்‌ : முறையை ஓழிக்குமாறும்‌, அனைத்து நாடு 
களின்‌ அமைப்பு ஒன்றை திறுவுமாறும்‌ டெலிராண்டிற்கு 
அவா்‌ கடிதம்‌ எழுதினார்‌. 

சீர்திருத்த மசோதாவைச்‌ சட்டமாக்க அவர்‌ பேராதரவு 
குந்தாரா்‌. 

பாரிஸ்‌ நகருக்குச்‌ சென்றார்‌. பிரான்சின்‌ அரசரான லூயி 
பிலிப்பின்‌ அவையில்‌ அளவளாவினார்‌. 

பிரிஸ்டலுக்கு அருகிலுள்ள ஸ்டேபில்டன்‌ குன்றுக்கு 
லண்டன்‌ மாதகரிலிருந்து அவர்‌ புறப்பட்டார்‌. 
செப்டம்பர்‌ 27ஆம்‌ நாள்‌ அவர்‌ இயற்கை எய்தினார்‌. 


6.2 


நூல்‌ தொகுதி 


இச்‌ எறிய நூல்‌ தொகுதியில்‌, வங்காள மொழியிலும்‌ ஆங்கிலத்‌ 
இலும்‌ தொகுத்து வெளியிடப்பட்ட ராம்மோகன்‌ நாயினுடைய 
நூல்களின்‌ பதுிப்புக்களே குறிப்பிடப்‌ பெற்றுள்ளன. அம்மொழி 
சுளில்‌ அவரைப்பற்றி வெளிவந்துள்ள நூல்களின்‌ தோர்ந்தெடுக்கப்‌ 
பெற்ற பட்டியல்‌ ஓன்றும்‌ இதனுடன்‌ சேர்க்கப்பட்டுள்ளது. மேற்‌ 
கண்ட மொழிகளிலும்‌, வேறு மொழிகளிலும்‌ வெளிவந்துள்ள 
அவருடைய நூல்களையும்‌, அவரைப்‌ பற்றி வெளிவந்துள்ள நூல்‌ 
களையும்‌ அறிந்தகொள்ள விரும்புகின்றவார்கள்‌ கோலட்‌ என்பார்‌ 
எழுதியுள்ள ₹₹ராஜா ராம்‌ மோகன்ராயின்‌ வாழ்வும்‌ தொண்டும்‌ ”* 
என்ற நூலின்‌ பிற்சோர்க்கையைக்‌ காண்க. “பல்வேறு மொழி 
களில்‌ ராஜாராம்‌ மோகன்ராயின்‌ வெளியீடுகள்‌ £* என்பது அப்‌ 
பிற்சோர்க்கைக்கு வழங்கும்‌ பெயராகும்‌. அதனைத்‌ திலிப்குமார்‌ 
பிஸ்வாஸ-ம்‌, பிரயபோதகு சந்திர கங்கோலியும்‌ தொகுத்துள்ளனர்‌. 
அத்நாலின்‌ பதிப்பாகசிரியர்களாகவும்‌ அவர்கள்‌ பணிபுரிந்துள்ளனரர்‌. 
அத்நூல்‌ 1962ஆம்‌ ஆண்டு சதாரன்‌ பிரம சமாஜத்தினால்‌ வெளி 
யிடப்பெபற்றுள்ளது. 


வங்காள மொழி 


ராம்மோகனரின்‌ வங்காளமொழமி படைப்புக்கள்‌ தொகுக்கப்‌ 
பெற்று, முகன்‌ மூகதுலாக 7839ஆம்‌ ஆண்டு, ஆனந்த பிரசாத்‌ 
பானர்ஜியால்‌ வெளியிடப்பெற்றது. அதைத்‌ தொடர்ந்து பின்‌ 
வரும்‌ நூல்கள்‌ வெளியிடப்பெற்றன 2 


ராஜாராம்‌ மோகன்ராயின்‌ பிராஸித கிரந்தாவலி ; பதிப்பா 
சிரியர்‌: ராஜ்‌ நாறாயணயபாசம்‌, ஆனந்து சந்திர வேதாந்த 
வாகிஸும்‌, கல்கத்தா, 7880. 


ராஜாராம்‌ மோகன்ராயின்‌ சமஸ்குிருக வங்காள இரந்தாவலி : 
பாணினி அலுவலகம்‌, அலகாபாத்‌, 7905. 


ராம்மோகன்‌ கிரந்தாவலி, பதிப்பாசிரியர்‌ : பிரேஜேந்துரநாத 
பானா்்ஜியும்‌, சஜனிகாந்து தாஸும்‌, கல்கத்தா, ந. 8. 7259 


௦2 


ஆங்கிலம்‌ 


இதுவரை ஆங்கிலத்தில்‌ பதுப்பிக்கப்பெற்றுள்ள ராம்மோகன்‌ 
ராயினுடைய நரல்‌ தொகுதிகள்‌ 2 


ராஜாராம்‌ மோகன்ராயின்‌ ஆங்கில தால்கள்‌ - பதிப்பாசிரியர்‌ : 
ஜோகேகந்திர சந்திரகோஷ்‌ ; தொகுத்து வெளியிட்டவர்‌ : ஈசன்‌ 
சந்தா போஸ்‌, தொகுதி 17; ஓரியண்டல்‌ அச்சகம்‌, கல்கத்தா, 
18825. 

பாஜாராம்‌ மோகன்ராயின்‌ ஆங்கில நூல்கள்‌ - பதிப்பாசிரியர்‌ 2 
ஷஜோகேந்திர சந்திர கோஷ்‌ ; மூன்று தொகுதிகளாக மறு 
பதுப்பைக்‌ கொண்டுவந்தவர்‌ ஸ்ரீகண்ட ராய்‌, கல்கத்தா, 1907. 

சாஜாறராம்‌ மோகன்றராயின்‌ ஆங்கில தூல்கள்‌ - புதிதாகச்‌ சில 
கடிதங்கள்‌ சேர்க்கப்பட்டுன்ளன ; இராமானந்கு சாட்டர்ஜி 
யின்‌ மூன்னுரையோடு கூடியது; பாணினி அலுவலகம்‌, 
அலகாயாகத்‌ு, 17906. 

ராஜாராம்‌ மோகன்றாயின்‌ ஆங்கில நூல்கள்‌ - பதஇுப்பாடிரியர்‌ ; 
காளிதாஸ்‌ நாகும்‌ தேபஜோதுிபர்மனும்‌, ஏழு பகுஇகள்‌ ; 
இப்பொழுது முதல்‌ ஆறு பகுதிகள்‌ கிடைக்கின்றன ; சதாரன்‌ 
பிரம்‌ சமான வெளியீடு ; கல்கத்தா, 7945-57. 


ராம்மோகனரின்‌ வரலாறு 


(௮) வங்காள மொழி 


பானர்ஜி, பிரஜேந்திரநாத: ராம்மோகன்‌ ராய்‌, சாகித்திய- 
காதக-சரித்திரமாலா, எண்‌ 16), நான்காம்‌ பதுப்பு ; பங்க 
சாகித்திய பரிஷத்‌, 7253 ௩.5. 


பாசு, சசிபூஷன்‌ : ராஜாராம்‌ மோகன்ராயரின்‌ ஜீவானி, 27ஆம்‌ 
பதிப்பு ; கல்கத்தா, 7242 1.5. 

சக்கரவார்த்கது, அஜித்‌ குமார்‌; ராஜாராம்மோகன்‌, கல்கத்தா, 
7924. 

சாட்டர்ஜி, நாகேந்திரநாதகர்‌ ; மகாத்மா ராஜாராம்மோகன்‌ 
ராயர்‌ ஜீவிய சரிதம்‌, 5ஆம்‌ பதிப்பு; இந்தியன்‌ அச்சகம்‌, 
அலகாயபாகது, 19.24. 


64 


தாஸ்‌, ஜோகானந்த : ராம்மோகன்‌ ஓ பிரமோஅண்டோலன்‌, 
சதாரன்‌ பிரம சமாஜ்‌, கல்கத்தா, 1254 ௩௮. 


சாஸ்திரி, சிவாநாத : ராம்மோகன்‌ ராய்‌, கல்கத்தா, 1986. 


சென்‌ சாஸ்திரி, சித்திமோகன்‌ : யுககுரு ராம்மோகன்‌, 
கல்கத்தா, 1952. 


தாகூர்‌, ரவிந்திரநாக : பாரதபதிக்‌ ராம்மோகன்‌ ராய்‌, விஸ்வ 
பாரதி, 1366 5.5. 


பால்‌, உபேந்திரநதாத: ராம்மோகன்‌ ராயின்‌ வாழ்வும்‌, பணியும்‌, 
சித்தனையும்‌, யூ. ராய்‌ அண்டு சன்ஸ்‌, கல்கத்தா 19442, 


பானர்ஜி, பிரஜேந்திரதாத : இங்கிலாந்தில்‌ ராஜா ராம்மோகன்‌ 
ராயின்‌ தொண்டு, என்‌. எம்‌. ராய்‌ செளத்திரி அண்டு 
கம்பெனி, கல்கத்தா, 1926. 


கார்ப்பேண்டர்‌, லான்ட்‌ : “ராஜா ராம்மோகன்‌ ராயின்‌ பணியும்‌ 
கருத்துக்களும்‌ பண்பாடும்‌ ' அவர்‌ இறந்தபொழுது, பிரிஸ்ட 
லில்‌ உள்ள லெவின்மீட்ஸ்‌ சாப்பலில்‌ செய்யப்பெற்ற உரை 
களும்‌, அவருடைய படைப்புகளில்‌ இருந்து பல தலைப்புக்களில்‌ 
தோர்ந்மெடுக்கப்பெற்ற கருத்துரைகளும்‌, வாழ்க்கை வரலாற்று 
நினைவுக்‌ குறிப்பும்‌, ஏணியாடிக்‌ ஜர்னலில்‌ வெளியி..ப்பெற்ற 
இழிவான குறிப்புக்களும்‌ அடங்கியது; லண்டனும்‌ பிரிஸ்‌ 
டலும்‌, 1824. 


கார்ப்பெண்டர்‌, மேரி. “ராஜா ராம்மோகன்‌ ராயினுடைய (இங்கி 
லாந்தின்‌) கடைசி நாட்கள்‌ , லண்டன்‌, 7866. மறுபதிப்பு 
ரநாம்மோகனரின்‌ நூலகம்‌, கல்கத்தா, 1915. 


சக்கரவர்த்தி, சதிஷ்சந்திர (பதி.): புதிய இந்தியாவின்‌ தந்‌ைத, 
நூற்றாண்டு விழா மலா்‌, 79483; கல்கத்தா, 1945. 


சாட்டர்ஜி, இராமனந்தர்‌: ராம்மோகன்‌ ராயும்‌ புதிய இந்தியாவும்‌, 
7978. 

கோலட்‌, சோபியா பாப்சன்‌: “ராஜா ராம்மோகன்‌ ராயின்‌ 

வாழ்வும்‌ தொண்டும்‌”, மூன்றாம்‌ பதிப்பு: சதாரன்‌ பிரம 

சமாஜ்‌, 1962. 


கங்கோலி, நளின சந்திர: ராஜா ராம்மோகன்‌ ராய்‌, புதிய இந்தி 
யாவினை நிறுவிய சிற்பிகள்‌ வரிசை, ஓய்‌. எம்‌. சி. ஏ. வெளியீடு, 
கல்கத்தா, 19ம்‌. 


0௮ 


ஹோம்‌, அமல்‌ 2? ராம்மோகன்‌ நாய்‌ ; மனிகரும்‌ அவருடைய நூல்‌ 
களும்‌, கல்கத்தா ; இதை ராம்மோகன்‌ நாயின்‌ நூற்றாண்டு 
விழா மலரில்‌ சேர்த்துள்ளனர்‌. 


ஜதுந்துரகுமார்‌ மஜும்தாரும்‌ இராமபிரசாத சந்தாவும்‌ : ராம்‌ 
மோகன்‌ ராயின்‌ வாழ்வோடு தொடர்புடைய அசடிதங்களும்‌, 
பதிவேடுகளும்‌ :; தொகுதி 1 (1791... 7830), ஒரியண்டல்‌ புக்‌ 
ஏஜன்சி, கல்கத்துரா, 7938. 


மஜும்தார்‌, ஐ௫ீந்துர குமார்(பதி.) : “றநாஜா ராம்மோகன்‌ ராயும்‌ 
கடைசி மொகலாயரும்‌ **, அதிகாரப்‌ பூர்வமான பதிவேடுகளி 
லிருந்து தோர்ந்தெடுக்கப்‌ பெற்றவை, 7804-1829; வரலாற்று 
முன்னுரையோடு கூடியது; கலை அச்சகம்‌, கல்கத்தா, 1959, 


மஜும்தார்‌, ஜீந்திர சந்திர (பத, : ராஜா ராம்மோகன்‌ 
ராயும்‌ இந்தியாவின்‌ முன்னேற்ற இயக்கமும்‌.*” பதிவேடுகளி 
லிருந்து தோர்ந்தெடுக்கப்‌ பெற்றவை, 7775-1845, வரலாற்று 
முன்னுரையோடு கூடியது; கலை அச்சகம்‌, 1927. 


மாக்ஸ்‌ முல்லர்‌ ன: வாழ்க்கை வரலாற்றுக்‌ கட்டுரைகள்‌, லாங்மன்ஸ்‌, 
லண்டன்‌, 7884. 


மூவரே, அட்ரியன்னே : “ராம்மோகன்‌ ராயும்‌ அமெரிக்காவும்‌ £* 
சதாரன்‌ பிரம சமாஜ்‌, கல்கத்தா, 10942, 

சாமாட்டர்‌, ஆர்‌. என்‌. : ராஜா ராம்மோகன்‌ ராய்‌, 1917, 

சீல்‌, பிரஜேந்திர நாத்‌: * ராம்மோகன்‌ நாய்‌. ஓர்‌ அனைத்துலக 
மனிதன்‌ ??, சதாரன்‌ பிரம சமாஜ்‌; அண்டு, குறிப்பிடப்‌ 
பெறவில்லை. 


௦6 


